629 


128 


yo 


L : 513 

N65 


loo631 


உணவு நூல் 


1 


மயிலை சீனி . வேங்கடசாமி 


மணிவாசகர் நூலகம் 

சிதம்பரம் 


முதற் பதிப்பு : அக்டோபர் , 1965 


572 
வேத 


100631 


விலை ரூ.1-50 


நாவல் ஆர்ட் பிரிண்டர்ஸ் , 
சென்னை -14 . 


முகவுரை 


மனிதருக்குப் 

பலப்பல காரணங்களினாலே 

காரணங்களினாலே பலப்பல 
நோய்கள் உண்டாகின்றன . நோய்களைத் தீர்க்க சிகிச்சை 
களும் மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . நோய் 
வந்தபிறகு மருந்து கொடுத்து நோயைத் தீர்ப்பதைவிட 
நோயை வராமலே தடுப்பது மிக நல்லது . சரியான 
வைத் தகுந்த முறைப்படி உட்கொள்ளாத காரணத்தி 
னாலே நோய்கள் உண்டாகின்றன . தகுந்த உணவை தகுந்த 
முறைப்படி சமைத்து உண்போமானால் நோய்களை வராமல் 
தடுக்கலாம் . 


உண 


எந்தெந்த உணவுப் பொருள்களில் எந்தெந்த உணவுச் 
சத்தும் உயிர்ச்சத்தும் இருக்கின்றன என்பதை அறிந்து அந் 
தந்த உணவுப்பொருள்களை உட்கொள்வோமானால் , நோயை 
வராமல் தடுப்பதோடு உடல் நலத்தோடு இருக்கவும் முடியும் 
என்பது இந்நூலாசிரியர் அனுபவத்தில் கண்ட உண்மை . 

இந்த ருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞான காலம் . 
விஞ்ஞானத்தின் மூலமாகப் பலதுறைகளிலும் அறிஞர்கள் 
ஆராய்ச்சி செய்து பல நன்மைகளைக் கண்டு பிடித்திருக்கி 
றார்கள் . அவ்வாறே உணவுத்துறையிலும் விஞ்ஞானத்தின் 
மூலமாக ஆராய்ச்சி செய்து எந்தெந்த உணவுப் பொருளில் 
என்னென்ன சத்துக்களும் விட்டமின்களும் உள்ளன என்று 
கண்டுபிடித்திருக்கிறார்கள் . அவைகளை எல்லோரும் அறிந்தி 
ருப்பது அவசியமாகும் . அவற்றை அறிந்து அதன்படி உணவை 
உண்பதனாலே தேக ஆரோக்கியத்தைப் பெறலாம் , மேலும் 
நோய் வராமல் தடுக்கலாம் என்னும் கருத்தோடு , பலருக்கும் 
பயன்படும்படி உணவு நூல் என்னும் இச்சிறு நூல் எழுதப் 
பட்டது . இந்நூல் பலருக்கும் பயன்படும் என்று நம்பு 
கிறோம் . 

இந்நூலை அச்சிட்டு வெளிப்படுத்திய சிதம்பரம் மணிவாசகர் 
நூலகத்தாருக்கு எனது நன்றி உரியதாகும் . 


மயிலாப்பூர் , 
சென்னை -4 
15-10-65 . 


மயிலை சீனி . வேங்கடசாமி 


பொருளடக்கம் 


பக்கம் 


5 


8 


15 


1 . உணவும் உடம்பும் 
2. தானிய உணவு 
3. பருப்பு வகைகள் 
4. காய்கறிகள் 
5. கிழங்குகள் 
6. கீரைகள் 


21 


25 


30 


38 


7. பழங்கள் 
8. இறைச்சி வகை 


44 


9 . 


எண்ணெய்கள் 


51 


54 


55 


56 


10. புரொட்டின் 
11. கொழுப்புப் பொருள்களும் 

மாவுப் பொருள்களும் 
12. உப்புக்களும் உலோகங்களும் 
13. விட்டமின் என்னும் உயிர்ச்சத்துக்கள் 
14 . உணவு எப்படி அமையவேண்டும் ? 
15. சர்பத்து , பானகம் , முறபா வகைகள் 
16. சில குறிப்புகள் : சமையல் 
17. சில குறிப்புகள் ; உண்ணும் விதம் 


61 


73 


81 


89 


92 


உணவு நூல் 


உணவும் உடம்பும் 


உலகத்தில் வாழும் பிராணிகள் எல்லாம் பிறந்தது 
முதல் இறக்கும் வரையில் உணவை உண்டு வாழ்கின்றன . 
மனிதராகிய நாமும் பிறந்தது முதல் இறக்கும் வரையில் 
உணவை உண்டு வாழ்கிறோம் . ஆனால் , மற்றப் பிராணி 
களின் உணவிலும் , மனிதரின் உணவிலும் சில வேறு 
பாடுகள் உண்டு . அவ்வேறுபாடுகளில் முக்கியமானது , 
மனிதன் தான் உண்கிற உணவைச் சமைத்துச் சாப்பிடு 
கிறான் . மற்றப் பிராணிகள் உணவைச் சமைத்துச் சாப் 
பிடுவது இல்லை . ஆதிகாலத்தில் , மற்றப் பிராணிகளைப் 
போலவே மனிதனும் உணவைச் சமைக்காமல் அருந்தினான் . 
பிறகு , நெருப்பைக் கண்டு பிடித்துச் சமைத்து உண்ணக் 
கற்றுக்கொண்டான் . இதனால் , பல வகைப்பட்ட உணவு 
களை உண்ணப் பழகிக்கொண்டான் . வெவ்வேறு வகை 
களில் விலங்குகளிலிருந்து பிரிந்து 

உயர்வடைந்தது 
போலவே மனிதன் உணவு உண்பதிலும் விலங்குகளி 
லிருந்து பிரிந்து உயர்வடைந்துவிட்டான் . 


மனிதன் நல்ல முறையில் பகுத்தறிவுள்ள விஞ்ஞான 
முறையில் உணவு உண்ணக் கற்றுக்கொண்டபோதிலும் , 
பெரும்பான்மையோர் உடம்புக்கேற்ற தகுந்த உணவை 


6 


உண்பதில்லை . சயன்ஸ் என்னும் விஞ்ஞான முறைப்படி 
உணவை உண்ணத் தெரிந்து கொள்ளாதபடியினாலே மனி 
தரில் பெரும்பான்மையோர் பலவித நோய்களுக்கு ஆளாகின் 
றனர் . உடல் நலம் இல்லாமல் துன்புறுகின்றனர் . உடல் 
நலத்துக்குத் தகுதியான உணவு வகைகளைத் தெரிந்து 
உண்பார்களானால் பெரும்பாலும் நோயில்லாமலும் உடல் 
நலத்தோடும் நன்றாக வாழலாம் . 


வயிற்றைச் " சோற்றுத் துருத்தி என்றும் தூராத் 
துருத்தி என்றும் கூறுவர் . ஏனென்றால் , உண்ட உணவு 

ரணமாகி வேளை தோறும் பசிக்கிறது . பசிக்கும் போதெல் 
லாம் புசிக்கிறோம் . ஆனால் , சோற்றுத்துருத்தி வேளை 
தோறும் உணவைக் கேட்கிறது . பசியைப் போக்குவதற்கு 
மட்டும் நாம் உணவு கொள்வதில்லை . உடம்பில் பலமும் 
சக்தியும் உண்டாவதற்காகவும் 

உணவு 

உண்கிறோம் . 
ஆகவே , கிடைத்ததை உண்டு பசியாறுவோம் என்பது 
பொருந்தாது . 


கனியேனும் வறிய செங்காயேனும் 

உதிர் சருகு கந்த மூலங்களேனும் , 
கனல்வாதை வந்தெய்தின் அள்ளிப்புசித்து நான் 

கண்மூடி மௌனியாகித் 
தனியே இருப்பதற்கு எண்ணினேன் எண்ண மிது 
சாமி நீ யறியாததோ ? 


என்று தாயுமான சுவாமிகள் கடவுளை வேண்டியது போல , 
கிடைத்த இலை காய்கனிகளை மட்டும் உண்டு வாழ்வது 
அவரைப் போன்ற யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் தகுமே 
யன்றி உலகத்திலே " நோயற்ற வாழ்வு நான் வாழவேண் 
டும் என்று 

என்று விரும்புகிற நம்மைப் போன்றவருக்குப் 
பொருந்தாது . ஆகவே , விஞ்ஞான முறைப்படி உடல் 
நலத்துக்கு ஏற்ற நல்லுணவை நாம் உண்ணவேண்டும் . 


7 


உணவை 


நாம் 


விஞ்ஞான முறைப்படி நம்முடைய 
அமைத்துக் கொள்ள வேண்டும் . 


இக்காலத்தில் மனித வாழ்க்கை , விஞ்ஞானத்தோடு 
இயைந்ததாக அமைந்துவிட்டது . மனிதன் , மற்ற எல்லாத் 
துறைகளிலும் முன்னேறி யிருப்பது போலவே உணவுத் 
துறையிலும் விஞ்ஞானத்தின் உதவியினால் முன்னேறி 
யிருக்கிறான் . பல நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட அனுபவத் 
தினாலும் விஞ்ஞான ஆராய்ச்சி முறையினாலும் உணவைப் 
பற்றிய நல்ல அனுபவத்தை மனிதர் அடைந்துள்ளனர் . 
அந்த முறைப்படி உடல் நலத்துக்கு ஏற்ற நல்லுணவை 
உட்கொண்டு நோயற்ற வாழ்வு வாழப் பழகிக்கொள் 


வோமாக . 


உடலுக்கு உரம் அளிக்கும் உணவுப் பொருள்கள் 
எவை ? நோய் வராமல் தடுக்க எத்தகைய உணவுகளை 
உண்ணவேண்டும் ? எப்படிப்பட்ட 

உட் 
கொண்டால் நோயில்லாமல் வாழலாம் ? இக்கேள்விகளுக்கு 
அறிஞர்கள் தக்க விடை கூறியுள்ளனர் . 


உணவை 


என்று 


நாம் உண்ணும் உணவில் ,உடம்புக்கு வெப்பம் தருகிற 
மாவுப் பொருள்கள் இருக்கவேண்டும் . மாவுப் பொருளை 
ஸ்டார்ச் 

கூறுவர் . தசைகளுக்கு உரம் தருகிற 
புரதப் பொருள்கள் இருக்கவேண்டும் . எலும்புகளுக்கு 
பலந்தருகிறவையும் இரத்தத்தைத் தக்க முறையில் வைப்ப 
வையும் ஆன உலோகப் பொருள்களும் , உப்புப் பொருள் 
களும் இருக்க வேண்டும் . வைட்டமின் என்னும் உயிர்ச் 
சத்துப் பொருள்கள் இருக்க வேண்டும் . இவை யெல்லாம் 
கலந்துள்ள உணவை உட்கொள் வோமானால் உடம்பில் 
நோயில்லாமல் நன்றாக வாழலாம் . ஆனால் , இந்தப் பொருள் 
களை யெல்லாம் எங்குப் போய்த் தேடுவது ? இவை எல்லாம் 
எங்கே கிடைக்கும் என்று கவலைப்பட வேண்டாம் . நாம் 


8 


உண்ணும் உணவில் எந்தெந்த சத்துக்கள் என்னென்ன 
உலோகங்கள் , உப்புகள் , வைட்டமின்கள் கலந்திருக் 
கின்றன என்பதைத் தெரிந்துகொண்டு , அப்பொருள்களை 
நம் உணவில் கொள்வோமானால் அதுவே போதுமானது . 
நாம் உண்ணும் உணவுகளில் பலவிதமான சத்துக்களும் 
இருக்கின்றன . எந்தெந்தப் பொருளில் என்னென்ன சத்து 
கள் உள்ளன என்பதை அறிந்துகொள்ள வேண்டும் . 
பிறகு , அவைகளை எப்படிக் கலந்து உண்ணவேண்டும் 
என்பதை யறிந்துகொள்ள வேண்டும் . இவைகளைத் தெளி 
வாகக் கூறுவோம் . 


மலாயா , 


தானிய உணவு 
உலகத்திலே உள்ள எல்லா மக்களுக்கும் முக்கிய 
உணவாக அமைந்தவை தானிய வகைகளே . அரிசி , கோது 
மை , கேழ்வரகு , சோளம் , கம்பு முதலிய தானிய வகைகள் 
உணவாக உண்ணப்படுகின்றன . சீனா , ஜப்பான் , பர்மா , 

கிழக்கிந்தியத் தீவுகள் , இந்தியா , இலங்கை 
முதலிய நாடுகளில் , உலகத்திலேயுள்ள ஒருபகுதி மக்கள் 
அரிசியை முக்கிய ஆகாரமாகக் கொண்டு வாழ்கிறார்கள் . 
ஐரோப்பா , அமெரிக்கா , ஆஸ்ட்ரேலியா கண்டங்களில் 
வசிப்பவர் கோதுமையை முக்கிய உணவாகக் கொண்டுள் 

சில நாடுகளில் சோளம் முக்கிய உணவாக இருக் 
கிறது . தென் இந்தியாவில் நாம் அரிசியை முக்கிய உண 
வாகக் கொள்கிறோம் . 


ளனர் . 


தானிய உணவில் பொதுவாக ( உடம்புக்கு அனலைத் 
தருகிற ) மாவுசத்து இருக்கிறது . ஆகவே இது உணவு வகை 
யில் முக்கியமானது . நம்மவர்களில் சரிபாதிபேர் , முக்கியமா 
கக் கிராமத்தில் வாழ்பவர் கேழ்வரகை முக்கிய உணவாகக் 
கொள்கின்றனர் . கம்பு , சோளம் , கோதுமையும் சிறு 
பான்மை நமது 

இக்காலத்தில் அமைந்திருக் 


உணவாக 


9 


கின்றன . இந்த உணவுப் பொருள்களில் உள்ள குற்றங் 
குறைகளையும் , நன்மை தீமைகளையும் ஆராய்ந்து தெரிந்து 
கொள்ளவேண்டியது உடல் நலம் பெறுவோர் கடமை 
யாகும் . ஆகவே , தானியப் பொருள்களின் இயல்பை 
ஆராய்வோம் . 


அரிசி : 
அரிசி , நமது நாட்டு முக்கிய உணவு , 

உணவு , அரிசியில் 
பலவகை உண்டு . அரிசியைச் சோறாகச் சமைத்து உண் 
கிறோம் . பொங்கல் , இட்டலி , தோசை , உப்புமா, உருண் 
டை , பிட்டு முதலிய பலகாரங்களாகவும் செய்து உண் 
கிறோம் , அரிசியினால் மற்றும் பலவிதப் பலகாரங்கள் 
செய்கிறோம் . தானிய வகைகளில் அரிசிதான் குறைந்த சத்து 
உள்ளது . கேழ்வரகு , கம்பு , சோளம் , கோதுமை என்னும் 
தானியங்கள் அரிசியைவிட அதிக சத்துள்ளவை . குறைந்த 
சத்துள்ள அரிசியில் சிறந்தது கார் அரிசி . இந்த அரிசி 
சிவந்த நிறமாக இருக்கும் , இதன் மேல் உள்ள தவிடுதான் 
இதற்குச் செந்நிறம் அளிக்கிறது . இந்தத் தவிட்டில் தசை 
வளர்க்கும் சத்து அதிகமாக இருப்பதனால் , கார் அரிசி , 
மற்ற அரிசியை விட மிகச் சத்துள்ளது . ஆனால் , நாகரிகம் 
உள்ளவர் என்று நினைத்துக்கொண்டிருப்பவர் இந்தக் கார் 
அரிசியை உண்பது இல்லை . இவர்கள் , மிக வெண்மை 
நிறமாக , மல்லிகைப் பூவைப்போல் இருக்கிற அரிசியைத் 
தேடி வாங்கி உண்பார்கள் . தவிடு அறவே போகும்படி 
குற்றிய வெண்மையான அரிசி , சத்துள்ள அரிசி அன்று . 

பச்சரிசி என்றும் புழுங்கல் அரிசி என்றும் அரிசியில் 
இரண்டு விதம் உண்டு . புழுங்கல் அரிசி என்பது , நெல்லை 
அவித்து உலர்த்தி உமி நீக்கிய அரிசி . புழுங்கல் அரிசியில் 
தவிடு முழுவதும் நீங்கிப் போவது இல்லை ; சிறிதளவு தவிடு 
அரிசியுடன் ஒட்டிக் கொண்டிருக்கும் . பச்சரிசி என்பது 
நெல்லை அவிக்காமலே உமி நீக்கிய அரிசி . இதில் தவிடு 


10 


பெரும்பாலும் நீங்கிவிடும் . ஆகவே , தவிடுபோன பச்சரிசி 
அதிக சத்துடையதல்ல . புழுங்கல் அரிசியில் சிறிதளவு 
தவிடு இருப்பதால் , அது பச்சரிசியை விடச் சத்துள்ளது . 

அரிசியைச் சோறு சமைக்கும் போது , அதை நீரில் 
ஊற வைத்துப் பல தடவை நன்றாகக் கழுவிய பிறகு 
அரிசியை உலையில் இட்டுச் சோறு சமைக்கிறார்கள் . இப்படி 
அரிசியைப் பல தடவை நீரில் கழுவுவது தவறு . அரிசியைக் 
கழுவுவதால் தவிடு - சிறிதளவுள்ள தவிடும் - முழுவதும் 
போய்விடுகிறது . 

தவிடு கழுவப்படுவதனால் அதிலுள்ள 
தசை வளர்க்கும் சத்து எடுபட்டுப் போகிறது . மேலும் 
சோறு வெந்த பிறகு , அதிலுள்ள கஞ்சியை வடித்து விடு 
கிறார்கள் . கஞ்சியை வடித்து விடுகிறபடியினாலே , சோற்றி 
லுள்ள சத்து மேலும் கழிந்துவிடுகிறது . இவ்வாறு தவிட் 
டையும் கழுவிவிட்டு , கஞ்சியையும் வடித்துவிட்டு , வெறும் 
சோற்றை மட்டும் உண்பதனால் அரிசியில் உள்ள பெரும் 
பான்மையான சத்துக்கள் கழிந்து விடுகின்றன . 
அரிசிச் சோற்றில் உணவுச் சத்து குறைவு ; மிக மிக 
குறைவு . 

அரிசியைக் கழுவிய நீரையும் சோற்றை வடித்த கஞ்சி 
யையும் கிராமவாசிகள் மாடுகளுக்குக் குடிக்கக் கொடுக் 
றார்கள் . இது மாடுகளுக்குச் சிறந்த உணவாகிறது . 

அரிசியைத் தவிடுபோகக் கழுவாமல் சமைக்க வேண் 
டும் . பொங்கலாகச் சமைப்பது நல்லது . அவலில் தவிடு 
இருப்பதனால் , அரிசியைவிட அவல் சத்துள்ள உணவு . 

என்ன ? கேவலம் தவிட்டில் அவ்வளவு சத்து இருக் 
கிறதா ? என்று சிலர் வியப்படையக் கூடும் . ஆம் . தவிடு 
சத்துள்ளது . உடம்புக்குப் பலமும் உறுதியும் அளிக்கும் 
பொருள்களில் தவிடு முக்கியமானது . இதைப் பற்றி இந் 
நூலில் பின்னர் எழுதுவோம் . 


ஆகவே 


11 


முற்காலத்தில் நெல்லை உரலில் இட்டு உலக்கையால் 
குற்றி உமி நீக்கி அரிசி எடுப்பார்கள் . அப்படிச் செய்வ 
தால் அரிசியின் மேலுள்ள தவிடு முழுவதும் பிரிந்து போகா 
மல் ஓரளவு அரிசியில் ஒட்டிக் கொண்டிருக்கும் . இந்தக் 
கைக்குற்றல் அரிசியைச் சமைத்து சாப்பிட்டதால் உடம்புக் 
குப் பலம் உண்டாயிற்று . இப்போது கைக்குற்றல் அரிசி 
கிடைப்பதில்லை . மிஷினில் நெல்லைக் குற்றி அரிசி எடுக்கி 
றார்கள் . மிஷினில் அரிசி உண்டாக்கும்போது அரிசியில் 
உள்ள தவிட்டை அறவே நீக்கிவிட்டு , வெண்மையான 
அரிசி உண்டாக்குகிறார்கள் . வெண்மையான அரிசி , தவிடு 
நீங்கிய அரிசியாகையால் , அதில் தசை வளர்ச்சிக்குரிய சத்து 
இல்லை . 


ஆகவே , அரிசிச் சோறு தானிய வகையில் மிகவும் 
கீழ்த்தரமானது . தசைவளர்ச்சிக்குரிய சத்து இல்லாதது . 


அரிசி , மற்றத் தானியங்களைப் போலவே மாவுசத்துப் 
பொருள் . வெறும் அரிசிச்சோற்றில் உடம்புக்கு வேண்டிய 
வெப்பத்தைத் தருகிற மாவுப் பொருள் மட்டும் உண்டு . 
இது ஒன்று தான் அரிசிச் சோற்றினால் நமக்குக் கிடைக்கிற 
நன்மை . வாய்ப்புள்ளவர் நெல்லைத் தவிடு நீக்காமல் அரிசி 
யாக்கிச் சோறு சமைத்து உண்ணவேண்டும் . அந்த வாய்ப்பு 
இல்லாதவர் , இழந்து போன தவிட்டுச் சத்தை வேறு விதத் 
தில் பெறவேண்டும் . எவ்வாறு பெறுவது என்பதை இந் 
நூலில் வேறு இடத்தில் கூறுவோம் . 


கேழ்வரகு 

அரிசிக்கு அடுத்தபடியாக நமது நாட்டில் உண்ணப் 
படும் தானியம் கேழ்வரகு ஆகும் . இதைப் பெரும்பாலும் 
கிராமவாசிகள் - உழைப்பாளிகள் - உண்கிறார்கள் . கேழ் 
வரகு உண்பது அனாகரிகமானது என்று உண்மையறியாத 
வர் தவறாகக் கருதுகிறார்கள் . அரிசியைவிடச் சத்துள்ள 


12 


தானியம் கேழ்வரகு . கேழ்வரகை அரைத்து மாவாக்கிக் 
களியாகவும் , பிட்டாகவும் , கூழாகவும் , அடையாகவும் 
சமைத்து உண்ணலாம் . தசைகளுக்குப் பலந்தருகிற தவிடு 
கேழ்வரகில் சேர்ந்திருக்கிறபடியால் இது அரிசியைவிட 
நல்ல பலந்தருகிற உணவாகும் . தசைகளுக்கு உரமளிக்கிற 
தவிடும் , உடல் நலத்துக்கு வேண்டிய வெப்பம் அளிக்கிற 
மாவும் கேழ்வரகில் இருக்கிறபடியால் , கேழ்வரகு அரிசியை 
விடச் சிறந்த உணவு ஆகும் . இதனால் தான் , கேழ்வரகு 
உண்பவர் உடல் உரம் பெற்று நன்றாக இருப்பதையும் , 
அரிசி உண்பவர் அவ்வளவு உரம் பெறாமல் இருப்பதையும் , 
கண்கூடாகக் கண்டு வருகிறோம் . சிலருக்கு கேழ்வரகு 
உணவு உடம்புக்கு ஒத்துக்கொள்வதில்லை . இப்படிப்பட்ட 
வர் நெய் பால் , தயிர் இவைகளைக் கேழ்வரகுடன் சேர்த்துக் 
கொண்டால் , உடம்புக்கு ஒத்துப் போகும் . கேழ்வரகில் 
கால்ஸியம் , இரும்பு என்னும் சத்துக்களும் உள்ளன . 


கம்பு : 

கேழ்வரகுக்கு அடுத்தபடியாக உள்ள தானியம் கம்பு . 
அரிசியை விட அதிக சத்துள்ள தானியம் இது . கம்பி 
லுள்ள தவிடும் எடுபடாமல் அதிலேயே இருப்பதனால் , 
கேழ்வரகைப் போலவே இதுவும் சத்துள்ள 

உணவு . 
இதைப் பலகாரமாகச் செய்து உண்கிறார்கள் . இதிலிருந்து 
உடல் நலத்துக்குரிய உயிர்ச்சத்துப் பொருளை உண்டாக்க 
லாம் . அதன் விபரத்தை இந்நூலின் மற்றோர் இடத்தில் 
கூறுவோம் . 


சோளம் : 

சோளமும் அரிசியைவிட சத்துள்ள உணவு . இதில் 
அரிசியைவிடப் பன்மடங்கு கொழுப்புப் பொருள்கள் 
உண்டு . கோதுமையில் இருப்பது போல , சோளத்திலும் 
பிசு பிசுப்புத்தன்மை இருப்பதனால் கோதுமையை ரொட்டி 


13 


சுடுவது போலச் சோளத்திலும் ரொட்டி சுடலாம் . கேழ் 
வரகு , கம்பு போலவே , சோளமும் சத்துள்ள நல்ல உணவு . 
தவிடு எடுபடாத சோளத்தில் தசைகளுக்கு உரமளிக்கும் 
சத்தும் , உடம்புக்கு வெப்பம் அளிக்கும் மாவுப் பொருளும் 
உண்டு . 


தவிடு 


கோதுமை : 
தானிய வகைகளில் மிகச் சத்துள்ளது கோதுமை . 

எடுபடாத முழு கோதுமையைத்தான் இங்குக் 
கூறுகிறோம் . மிஷினில் குத்தித் தவிடு போக்கிய கோதுமை 
யில் , அரிசியைப் போலவே , சத்து கிடையாது . கடைகளில் 
விற்கப்படும் கோதுமை மா , கோதுமை நொய் ( ரவை ) 
முதலியவை தவிடு எடுபட்டவை . இவைகளில் , தசை 
களுக்கு உரம் 

அளிக்கிற சத்துப்பொருள் இல்லை . 
உடம்புக்கு வெப்பம் அளிக்கிற மாவு சத்து மட்டும் இருக் 
கிறது . ஆகையினால் கோதுமையை உண்போர் , கடையில் 
மாவாகவும் நொய்யாகவும் வாங்காமல் , முழு கோதுமையை 
வாங்கி அரைத்துக்கொள்ள வேண்டும் . இவ்வாறு அரைக் 
கப்பட்ட முழு கோதுமை மாவில் , அல்லது முழு கோதுமை 
நொய்யில் தசைகளுக்கு உரமளிக்கும் தவிடும் , உடலுக்கு 
வெப்பம் அளிக்கும் மாவுப் பொருளும் இருக்கிறபடியால் , 
மிக நல்ல உணவாகும் . கோதுமையில் பிசுப்புத்தன்மை 
இருப்பதனால் இதை ரொட்டி செய்ய முடிகிறது . அரிசி , 
கம்பு , கேழ்வரகில் பிசுப்புத்தன்மை இல்லாதபடியால் 
அவைகளில் ரொட்டி செய்ய முடிவதில்லை. 

கோதுமையைப் பூரி , சப்பாத்தி , உப்புமா முதயனவும் 
செய்து உண்ணலாம் . கோதுமை - தவிடு போகாத கோதுமை 
தானிய வகைகளில் முதன்மையானது ! சிறந்தது . கோது 
மைக்கு அடுத்தபடியுள்ள தானியங்கள் சோளமும் கேழ் 
வரகும் கம்பும் ஆகும் . அரிசி தானிய வகைகளில் கடைசித் 
தரமானது . 


14 


கோதுமை சிறந்த உணவு என்று கூறினோம் . ஆனால் 
முக்கியமாக ஒன்றை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் . 
கோதுமை முக்கிய உணவாகக் கொள்ளும் நாட்டினர் 
வெறும் கோதுமை ரொட்டியை மட்டும் உண்பதில்லை . 
கோதுமை ரொட்டியோடு , வெண்ணெயைத் தொட்டுக் 
கொண்டு உண்கிறார்கள் . பூரி , சப்பாத்தியாகக் ( கோதுமை ) 
செய்து உண்போர் , அவற்றை நெய்யில் சுட்டுச் சாப்பிடு 
கிறார்கள் . காரணம் என்ன ? கோதுமையை எந்தவிதமாகச் 
சாப்பிட்டாலும் , அதனுடன் நெய் அல்லது வெண்ணெய் 
சேர்த்துக் கொள்ள வேண்டும் . எண்ணெய் மட்டும் 
சேர்த்துக் கொண்டால் போதாது . எண்ணெயில் பூரி , 
சப்பாத்தி செய்து உண்போர் , அதனுடன் மாமிசம் , மீன் , 
முட்டை முதலியவற்றைச் சேர்த்துக்கொண்டால் தீமை 
ஒன்றும் வராது . மாமிச உணவு உண்ணாத , மரக்கரி உணவு 
மட்டும் உண்கிறவர்கள் , கோதுமையை ரொட்டியாகவோ 
பூரி சப்பாத்தியாகவோ அல்லது வேறுவிதமாகவோ சாப்பிட் 
டால் அதனுடன் நெய் அல்லது வெண்ணெயைச் சேர்த்துக் 
கொள்ள வேண்டும் . நெய் வெண்ணெய் சேர்க்காமல் கோது 
மையை நெடுங்காலம் உபயோகிப்பவர்களுக்கு மாலைக்கண் , 
கல்லடப்பு என்னும் நோய்கள் உண்டாகும் . இக்காரண 
பற்றித்தான் கோதுமையை முக்கிய உணவாகக் கொள்கிற 
வர்கள் நெய் அல்லது வெண்ணெயை உபயோகிக்கிறார்கள் . 
இந்நூலெழுதுபவர் , இரவில் கோதுமைபை உணவாகக் 
கொண்டு வருகிறார் . நெய் அல்லது வெண்ணெய் சேர்க்கா 
விட்டால் கண் எரிச்சலும் மலச்சிக்கலும் , உண்டாகி 
உடல் நலம் கெடுவதையும் , நல்ல நெய் சேர்த்துக்கொண் 
டால் உடல் நலம் இருப்பதையும் அனுபவ வாயிலகக் 
கண்டிருக்கிறார் . ஆகவே , கோதுமையை வழக்கமாக உண் 
ணும் பழக்கம் உள்ளவர் கலப்பில்லாத நல்ல நெய்யைச் 
சேர்த்துக்கொள்ள வேண்டும் . நெய் சேர்த்துக் காள்ள 
விட்டால் கோதுமை உணவினால் தீமையே உண்டாகும் . 


15 


நல்ல நெய் கிடைக்காதவர்களுக்கு மீன் , முட்டை இறைச்சி 
களைச் சேர்த்துக்கொள்வதனால் க்ஷ தீமைகள் உண்டாகா . 

குறிப்பு : மக்கள் முக்கிய உணவாகக் கொள்ளும் 
தானியங்களைப்பற்றிக் கூறினோம் . முக்கியமாக அரிசியும் 
கோதுமையும் தான் பெரும்பான்மையான மக்களின் முக்கிய 
உணவாக இருக்கிறது . ஆனால் கடைகளில் விற்கும் அரிசி 
யும் , கோதுமையும் தவிடு போக்கியவைகளாக உள்ளன . 
தசைகளுக்கு உரமளிக்கிற தவிடு இவற்றில் இல்லை . 
ஆனால் , உடல் நலத்திற்கு அவசியமாக வேண்டப்படுகிற 
வெப்பம் உண்டாக்குகிற ஸ்டார்ச் என்னும் மாவுப் பொருள் 
உண்டு. இவற்றில் தானியங்களில் எல்லாம் மாவுப் பொருள் 
களே முக்கியமாகவுள்ளன . மாவுப் பொருள்களாகிய , அரிசி , 
கேழ்வரகு , கம்பு , சோளம் , கோதுமை முதலிய உணவுகளை 
உண்ணும்போது வாயில் காக்கும் உமிழ் நீரோடு கலந்து 
குழப்பி உண்ணவேண்டும் . ஏனென்றால் , உமிழ் நீருக்கு 
மாவுப் பொருள்களைச் செரிக்கச் செய்கிற தன்மை உண்டு. 
ஆகவே , பல்லையும் உமிழ் நீரையும் நன்கு பயன்படுத்தி 
உடல் நலம்பெறக் கற்றுக்கொள்ள வேண்டும் . 


பருப்பு வகைகள் 


தந்து 


பருப்பு வகைகளும் பயறு வகைகளும் நமது நாட்டில் 
கிடைக்கின் றன . தானிய உணவுக்கு அடுத்தபடியாக 
பருப்பு வகைகள் நமது உணவில் முக்கிய இடம் பெறு 
கின்றன . பருப்புகளும் பயறுகளும் தசைகளுக்குப் பலம் 
உடம்புக்கு உரம் அளிக்கிற 

பொருள்கள் . 
அரிசி கோதுமை ஆகிய தானியங்களின் மேலே உள்ள 
மெல்லிய தோல் போன்ற தவிட்டில் , தசையை வளர்க்கும் 
சத்து உண்டு என்று கூறினோம் . ஆனால் , அத்தானியங் 
களின் தவிடு எடுபட்டுப்போய் வெறும் வெள்ளை அரிசியும் 
யும் வெள்ளைக் கோதுமையுந்தான் கிடைக்கின்றன என்றும் 


16 


அதனால் தசை வளர்க்கும் சத்து அரிசியிலும் கோதுமையி 
லும் இல்லாமற் போகின்றன என்றும் சொன்னோம் . தவிடு 
உள்ள அரிசி கிடைத்தாலும் , அதை உலையில் இட்டுச் 
சமைப்பதற்கு முன்ன மே தண்ணீரில் ஊறவைத்துப் பல 
முறை கழுவி விடுகிறபடியால் , அரிசியில் உள்ள சிறிதளவு 
தவிடுங்கூட அறவே போய்விடுகிறது என்றும் விளக்கி 
னோம் . இவ்வாறு அரிசியிலிருந்து எடுபட்டுப்போன தசை 
வளர்க்கும் சத்தைப் பருப்புகளும் பயறுகளும் நிறைவு 
செய்கின்றன . எனவே , தசைகளை வளர்க்கிற பருப்பு 
வகைகள் நமது உணவில் முக்கிய இடம் பெறவேண்டுவது 
நல்லது . தானிய உணவுகள் உடம்புக்கு வெப்பம் அளித்து 
ஊக்கந்தருகின் றன வென்றால் , பருப்புகளும் பயறுகளும் 
தசைகளுக்கு உரம் அளித்து உடலைப் பலப்படுத்துகின்றன . 
பருப்புகளிலும் பயறுகளிலும் தசைகளுக்கு உரம் அளிக் 
கும் பி . ( B ) வைட்டமின் என்னும் உயிர்ச்சத்து இருக்கிறது . 
( பி . வைட்டமினைப் பற்றி இந்நூலில் வேறு இடத்தில் 
கூறுவோம் . ) 


பருப்பு வகைகளில் மட்டும் அல்லாமல் , வேர்க்கடலை , 
முந்திரிப்பருப்பு , வாதுமைப் பருப்பு , அக்ரோட்டு முதலிய 
பருப்பு வகைளிலும் தசைகளுக்கு உரம் அளிக்கும் உயிர்ச் 
சத்துகள் நிறைய உண்டு . 


நாம் உண்ணும் பருப்பு , பயறு வகைகளைப் பற்றி 
ஆரோய்வோம் , 


துவரம்பருப்பு : 

துவரையைத் தோல் நீக்கித் துவரம் பருப்பு 
செய்யப்படுகிறது . 

துவரம்பருப்பைச் சமைத்துச் 
சோற்றில் இட்டு 

இட்டு நெய்விட்டுப் பிசைந்து உண்கிறோம் . 
குழந்தைகளுக்குப் பருப்புச் சோறு ஊட்டுகிறோம் . பருப்பு 
வகைகள் எல்லாவற்றிலும் இருப்பது போலவே துவரம் 


17 


பருப்பிலும் தசைகளை வளர்க்கும் உயிர்ச்சத்து உண்டு . 
துவரம்பருப்பைச் சாம்பார் செய்தும் குழம்பு செய்தும் 
மற்றும் வேறுவிதமாகச் சமைத்தும் உணவுடன் கலந்து 
உண்கிறோம் . வெங்காயச் சாம்பார் உருசியில் பேர்போன 
தல்லவா ? இட்டலியும் சாம்பாரும் வேண்டாதவர் யார் ? 
துவரம்பருப்பைக் குறைந்த அளவாகச் சாப்பிடவேண்டும் . 
அதிக அளவு சேர்த்துக்கொண்டால் உடல் நலம் கெடும் . 
துவரம்பருப்பை வேகவைத்து நீரை மட்டும் எடுத்துக் 
கொண்டு திப்பியை நீக்கிவிடுவது நலம் . 


கடலைப்பருப்பு 

கடலைப்பருப்பு சத்துள்ள உணவு . தசை வளர்க்கும் 
சத்து இதில் அதிகமாக உண்டு . யூனானி வைத்தியராகிய 
முகம்மதிய மருத்துவர் கடலைப்பருப்பைத் தாதுபுஷ்டி 
யளிக்கும் பொருளாகக் கருதுகிறார்கள் . முழுக்கடலையைச் 
சுண்டல் செய்தும் , எண்ணெயில் வறுத்தும் , 

வறுத்தும் , வடை 
செய்தும் , உண்ணலாம் . வெங்காயம் சேர்த்து எண்ணெ 
யில் சுட்ட மசால்வடை ருசியாக இருப்பதுடன் பலமளிக் 
கும் பலகாரமாகவும் இருக்கிறது . கடலைப்பருப்பு மாவினால் 
உருளைக்கிழங்கு , வாழைக்காய் , கத்தரிக்காய் பச்சிகள் " 
செய்கிறார்கள் . கடலை மாவினால் " மைசூர் பாகு செய் 
கிறார்கள் . கடலைப்பருப்பு தசை வளர்க்கும் சிறந்த உணவு 
என்பதில் ஐயமில்லை . சிலருக்குக் கடலைப்பருப்புப் 
காரங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்கொள்வதில்லை . அப்படிப் 
பட்டவர் குறைந்த அளவாக உண்ணலாம் . 


உளுத்தம்பருப்பு : 

உளுந்தைத் தோல் நீக்கி உளுத்தம்பருப்பு உண்டாக்கப் 
படுகிறது . பருப்பு வகைகளில் உளுத்தம்பருப்பு அதிகச் 
சத்துள்ளது . ஆகவே இது , தசை வளர்க்கும் உணவுப் 
பொருள்களில் முதன்மையானது . உளுத்தம்பருப்பை 


18 


மாமிச உணவுக்கு அடுத்கபடியாகக் கூறுவர் . மாமிச 
உணவு , உடம்பின் தசைகளை வளர்த்து உரம் அளிப்பதில் 
முதன்மையானது என்பர் . மாமிசத்துக்கு அடுத்தபடியாகச் 
சதை வளர்க்கும் பொருள்கள் பருப்புகளும் , பயறுகளும் 
ஆகும் . ஆனால் , பருப்பு வகைகளில் முதன்மையானது 
( மாமிசத்துக்கு அடுத்தபடியாகத்தான் ) உளுத்தம்பருப்பு . 


பலவகையான 


சமண 


பிராமணர் , இறந்தவர் நினைவு நாட்களாகிய சிராத்தம் 
என்னும் " திவச நாட்களில் உளுந்து வடை முதலிய 
வற்றை உளுத்தம்பருப்பினால் செய்வது வழக்கம் . ஏனென் 
றால் , உளுந்து இறைச்சிக்கு அடுத்தபடியாகச் சத்துள்ளது . 
பண்டைக் காலத்தில் பிராமணர்கள் மாமிச உணவுகளைச் 
சாப்பிட்டார்கள் . சிராத்த நாட்களில் 
இறைச்சிகளைச் சமைத்துச் சாப்பிட்டார்கள் . 
சமயமும் பௌத்த மதமும் செல்வாக்குப் பெற்று , மாமிச 
உணவு உண்பது இழிவானது என்னும் கருத்துப் பரவிய 
போது பிராமணர் இறைச்சி உண்பதை நிறுத்தி மரக்கறி 
உணவை மட்டும் உண்ணத் தொடங்கினார்கள் . இறைச்சி 
உணவை விட்ட பிறகு , அதற்குச் சமமான வேறு மரக்கறி 
உணவு உளுத்தம்பருப்புதான் என்பதைக் கண்டறிந்து 
அதை அதிகமாகச் சாப்பிடத் தொடங்கினார்கள் . மாமிசம் 
சாப்பிடாதவர்கள் , உளுந்துப் பலகாரங்களை அதிகமாக 
உண்கிறார்கள் . உண்மையாகவே , உளுந்து தசைகளுக்கு 
உரம் தருகிற சிறந்த உணவு . 


அரிசியில் தவிடு போய் விடுகிறபடியினால் , தசைகளுக்கு 
உரம் அளிக்கிற சத்தை இழந்துவிடுகிறோம் . அவ்வாறு 
இழந்து போன தவிட்டுச்சத்தை உளுந்து ஈடு செய்கிறது . 
அரிசியுடன் உளுந்து சேர்த்துச் சமைக்கும் பண்டங்கள் 
உடலுக்கு உரம் அளிக்கின்றன . இதனால் தான் , தோசை 
மாவு இட்டலி மாவு அரைக்கும் போது அதனுடன் உளுந்து 
சேர்த்து அரைத்துப் புளிக்கவைத்துத் தோசை , இட்டலி 


19 


சுடுகிறார்கள் . எனவே , தோசையும் , இட்டலியும் தசை 
களுக்கு உரம் அளிப்பதோடு உடம்புக்கு வெப்பம் 
கொடுத்து உடலை நன்னிலையில் வைக்கின்றன . ஆனால் , 
உளுந்தையும் அளவாக உட்கொள்ள வேண்டும் . அளவுக்கு 
மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அல்லவா ? 


அவரை , மொச்சை முதலியன 

இவைகளில் , தசை வளர்க்கிற புரோட்டின் சத்தும் , 
வெப்பந் தருகிற கார்போஹைட்ரேட் என்னும் பொருள் 
களும் அதிகம் உள்ளன . பாஸ்பரஸ் , கால்சியம் , இரும்புச் 
சத்து முதலியவைகளும் இவற்றில் அதிகம் உண்டு . அவரைக் 
கொட்டை மொச்சைக் கொட்டை ஆகிய பருப்பு வகைகளி 
லும் தசையை வளர்த்து உடம்புக்கு உரம் தருகிற சத்துக் 
கள் அதிகம் உள்ளன . இவைகளையும் அடிக்கடி உண்ண 
வேண்டும் . இவற்றில் தசைவளர்க்கும் உயிர்ச்சத்துக்கள் 
நிறைய உண்டு . இவையன்றி பச்சைப்பயறு ,பயத்தம்பயறு , 
காராமணி , பட்டாணி , மலைத்துவரை முதலிய பயறு வகை 
களிலும் தசை வளர்க்கும் உயிர்ச் சத்துக்கள் உள்ளன . 
இவைகளை யெல்லாம் உணவாகக் கொள்வது உடல் நலத் 
துக்கு நல்லது . 


வேர்க்கடலை 


இதற்கு நிலக்கடலை என்றும் பெயர் . இது பண்டைக் 
காலத்தில் நமது நாட்டில் கிடையாது . 15 ஆம் நூற்றாண்டுக் 
குப்பிறகு , ஐரோப்பியர்களால் இது நமது நாட்டிற்குக் 
கொண்டுவரப்பட்டது . இப்போது இது நமது நாட்டுப் 
பயிராகிவிட்டது . நிலக்கடலையிலிருந்து எண்ணெய் 
எடுத்து உணவுக்காக உபயோகிக்கிறோம் . வேர்க்கடலையி 
லிருந்து பலவகையான பலகாரங்கள் செய்து உண்கிறோம் , 
இதில் , தசைக்கு உரம் அளிக்கும் உயிர்ச்சத்து நிறைய 
உண்டு . இதில் எண்ணெய் கலந்திருப்பதனால் ,, இதை 


20 


அதிகமாக உண்பது கூடாது . மிதமாக உண்ண வேண்டும் . 
நிலக்கடலையை எண்ணெய் ஆட்டி , மிகுந்த பிண்ணாக்கை 
நிலத்துக்கு உரம் இடலாம் . இந்தப் பிண்ணாக்கு பசுக் 
களுக்கு நல்ல தீனியாகும் . இதைத் தின்னும் பசுக்கள் 
நல்ல பால் தரும் . வெல்லத்துடன் கலந்து இதைப் பலகாரம் 
செய்து சாப்பிடுவது நல்லது . 


முந்திரிப்பருப்பு 

இதுவும் நமது நாட்டுப் பொருள் அல்ல . ஐரோப்பியர் 
வெளிநாடுகளிலிருந்து இங்கு கொண்டு வந்தது . இப்போது 
இது நமது நாட்டு மரமாக நிலைத்துவிட்டது . முந்திரி 
மரங்கள் இப்போது நமது நாட்டில் அதிகமாகப் பயிரிடப் 
படுகின் றன . 

முந்திரிப்பருப்பைப் பலகாரங்களுடன் 
சேர்த்து உண்கிறோம் . தனியாகவும் உண்ணப்படுகிறது . 
முந்திரிப்பருப்பிலும் தசைவளர்க்கும் உயிர்ச்சத்து அதிக 
மாக உண்டு . 


வாதுமைப் பருப்பு : 

இதில் கசப்பு வாதுமை , இனிப்பு வாதுமை என இரு 
வகை உண்டு . கசப்பு வாதுமைப் பருப்பு உடம்புக்கு நல்ல 
தல்ல . இனிப்பு வாதுமையைத்தான் உபயோகிக்க வேண்டும் . 
எலும்பை வளர்க்கிற சுண்ணாம்புச் சத்துள்ள கால்ஸியம் 
என்னும் பொருளும் , பாஸ்பரஸ் என்னும் பொருளும் 
இரும்புச் சத்தும் இதில் உள்ளன . இதற்கு விலை அதிகம் . 
பணம் படைத்தவர் தாம் அதை அதிகமாக உபயோகிக்க 
முடியும் . வாதுமைப் பருப்பில் தசை வளர்க்கும் உயிர்ச் 
சத்து அதிகமாக இருப்பதோடு , கொழுப்புச் சத்தும் 
இதில் அதிகம் உண்டு. ஆகவே , இதை அதிகமாக 
உட்கொள்ளாமல் மிதமாக உட்கொள்ள வேண்டும் . வாது 
மைப்பருப்பின் மேல் உள்ள செந்நிறமான தோலில் 
தாம்பிரசாத்து ( செம்புச்சத்து ) இருக்கிறதாம் . ஆகையினால் , 


21 


தோலோடு வாதுமைப்பருப்பைச் சாப்பிடுவது நல்லது . 
சிலர் , நீரில் ஊற வைத்துத் தோல் நீக்கிச் சாப்பிடுகிறார்கள் . 
இப்படிச் செய்தால் , தோலில் உள்ள செம்புச்சத்து 
வீணாகப் போகிறது . செம்புச்சத்தும் நமது உடம்பில் மிகச் 
சிறு அளவு வேண்டியிருக்கிறது . 

வேர்க்கடலை , முந்திரிப்பருப்பு வாதுமைப்பருப்பு 
முதலியவைகளை நன்றாக 

நன்றாக மென்று விழுங்க வேண்டும் . 
நன்றாக மெல்லாவிட்டால் ஜீரணமாவது கடினம் . 


காய்கறிகள் 


பெரும்பான்மையோர் காய்கறிகளைப் 

போதுமான 
அளவு உண்பது இல்லை . சோற்றை வயிற்றுக்குள் இறக்கு 
வதற்காகக் காய்கறிகளைச் சிறிதளவு சேர்த்துக்கொள்வது 
பலருக்கு வழக்கமாக இருக்கிறது . தசைவளர்க்கிற 
பிரொட்டின் சத்தும் , வெப்பம் அளிக்கிற மாவுச்சத்தும் 
காய்கறிகளில் மிகக்குறைவு . 

ஆனால் , 

அவைகளிலே 
உப்புச்சத்துக்களும் உயிர்ச்சத்துக்களும் உள்ளன . ( The 
Mineral Salts and the Vitamins ) அவை உடலுக்கு நலம் 
பயக்கிற படியால் , காய்கறிகளை அதிகமாக 

உண்ண 
வேண்டும் . வெறும் சோற்றை மட்டும் அதிகமாக உண்பது 
உடல் நலத்துக்கு ஒத்ததல்ல .. ஆகவே , காய்கறிகளை 
அதிகமாக உண்ண வேண்டும் . 

சமைக்கும் காய்கறிகள் புத்தம் புதிதாக இருக்க 
வேண்டும் . செடியிலிருந்து அறுத்து நெடுநாளான காய் 
கறிகளும் , வதங்கி வாடிப்போன காய்கறிகளும் நல்லதல்ல . 
சமைப்பதற்கு நெடுநேரத்திற்கு முன் காய்கறிகளைத் 
துண்டுதுண்டாக நறுக்கிக் காற்றாற விடுவதும் நன்றன்று . 

காய்கறிகளைச் சமைக்கும் போது கவனிக்கவேண்டிய 
முக்கியமானது ஒன்று உண்டு . அது 

என்ன வென்றால் , 
உ -2 


22 


காய்கறிகள் வெந்த பிறகு பாத்திரத்தின் அடியில் சிறிது 
நீர் தங்கியிருக்கும் . இந்த 

நீரில் காய்கறிகளிலிருந்து 
பிரிந்த உப்புச்சத்துக்களும் உலோகச் சத்துக்களும் 
உள்ளன . இந்த நீரைச் சிலர் கீழே கொட்டி வீணாக்குகிறார் 
கள் . அப்படிச் செய்வது தவறு . இந்த நீரைக் கொட்டி 
விட்டால் உடம்புக்கு நன்மை கொடுக்கிற உப்புச்சத்துக் 
களும் உலோகச் சத்துக்களும் வீணாகப்போய் விடுகின்றன . 
ஆகவே , காய்கறிகள் வெந்த நீரைக் கொட்டி விடாமல் காய் 
கறிகளோடு சேர்த்துச் சமைக்க வேண்டும் . சமையல்காரர் 
களுக்கு இச்செய்தி தெரியாதாகையால் , அவர்களுக்கு இதைச் 
சொல்லி , இந்நீரைப் பயன்படுத்தச் செய்யவேண்டும் . ( பாகற் 
காய் போன்ற மிகக் கசப்பான காய்களை வேகவைத்த நீரைக் 
கொட்டிவிட வேண்டியது தான் . இல்லையானால் அந்தக்கறி 
அதிக கசப்பாக இருக்கும் ) . 


எல்லா காய்கறிகளிலும் ஒரேவிதமான சத்துக்களும் 
உப்புக்களும் இல்லை . ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வகை 
யான உப்புச்சத்துக்களும் உயிர்ச்சத்துக்களும் உள்ளன . 
சில காய்கறிகளின் குணங்களைக் கீழே தருகிறோம் . 


அத்திக்காய் : 

மேகம் , வாதம் , உடல் வெப்பம் ஆகியவை போகும் . 
புண்ணை ஆற்றும் . மலம் போகும் . சூட்டு உடம்புக்கு 
உபயோகப்படும் . இதனுடன் 

சீரகம் அல்லது புதினா 
சேர்த்துச் சமைப்பது நல்லது . அத்திப்பிஞ்சு பத்தியத்திற்கு 
தவும் . அத்திப்பிஞ்சு மலம் கட்டும் . 


அவரைக்காய் : 

பத்தியத்திற்கு உதவும் . சூட்டுடம்புக்கு நல்லது .. 
பிளட்பிரஷர் ( Blood Pressure ) என்னும் நோய்க்கு அவரைக் 
காய் நல்லது . 


23 


கக்கரிக்காய் ( வெள்ளரிக்காய் ) : 

இதில் சிறிதளவு தசைக்கு உரம் தருகிற உயிர்சத்தும் , 
சற்று அதிகமாக இரத்தத்துக்கு உரம் தருகிற உயிர்ச் 
சத்தும் உள்ளன . உதிரச்சூட்டை அகற்றும் . பித்தச் 
சூட்டை மாற்றும் . நீரைப் பெருக்கும் . குளிர்ந்த உடம்புக்கு 
வாயு பண்ணும் . மிளகு சேர்த்துக் கொள்ளவேண்டும் . 
இதைச் சமைக்காமல் பச்சையாகத் தோலுடன் உண்ண 
வேண்டும் . சமைத்தும் உண்ணலாம் . சமைப்பதினால் விட் 
டமின் ( உயிர்ச்சத்து ) போய்விடுகிறது . 


கத்தரிக்காய் : 

இதில் வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் என இரண்டுவகை 
உண்டு . இரண்டையும் கறிசமைக்கலாம் . இதில் தசைக்கும் 
இரத்தத்திற்கும் உரம் தருகிற விட்டமின்கள் சிறிதளவு 
உள்ளன . விதையில்லாமல் இளைய 

இருக்க 
வேண்டும் . குடல் புஷ்டியாகும் . பத்தியத்துக்கு ஆகும் . 
கபம் பித்தம் வாய்வு போகும் . முற்றிய கத்திரிக்காய் சொறி 
தினவு உண்டாக்கும் . 


காயாக 


கொத்தவரைக்காய் : 

சீதம் போகும் . பித்தமும் வாதமும் உண்டாகும் . 
பத்தியத்திற்கு ஆகாது . இஞ்சி , சீரகம் சேர்த்துக் கொள்ள 


வும் . 


சுரைக்காய் : 


சூட்டை ஆற்றும் . நீரைப் பெருக்கும் . சூட்டுடம்புக்கு 
உதவும் . மல சுத்தியாகும் . 


கலியாண பூசணிக்காய் : 

இதைச் சாம்பல் பூஷணி என்றும் கூறுவர் . பித்தம் 
நீர்க்கட்டு , வரட்சி , மேகம் ஆகிய இவை போகும் . வாயு 


24 


உண்டாகும் . தேகபுஷ்டி தரும் . கூஷ்பாண்ட லேக்கி 
யம் என்னும் மருந்து இதிலிருந்து செய்யப்படுகிறது . 


தேங்காய் : 
தாது விளையும் . 

ஈரலுக்கு வலிமை கொடுக்கும் . 
குடலிலும் வாயிலும் உள்ள புண்ணை ஆற்றும் . காய்கறி 
களின் சுவையை அதிகப்படுத்தும் . ஆகையால் காய்கறி 
களுடன் சேர்த்துச் சமைப்பது வழக்கம் . இதில் ஏ.பி. 
விட்டமின் சிறிதளவு 

உண்டு. 

தேங்காயெண்ணெய் 
இதிலிருந்து எடுக்கிறார்கள் , தேங்காய் வழுக்கையில் கற் 
கண்டு சேர்த்துச் சாப்பிட்டால் மூலச்சூட்டை மாற்றும் . 


புடலங்காய் : 


உடம்பின் அழலையைப் போக்கும் . சூட்டைக் குறைக் 
கும் . வரட்சியை நீக்கும் . தேகம் தழைக்கும் . குளிர்ந்த 
தேகத்துக்கு உதவாது . 


பூசணிக்காய் ( பறங்கிக்காய் ) : 

இதில் பி . சி . விட்டமின்கள் சிறிதளவு உண்டு . சூடு 
நீக்கும் . பித்தம் போகும் . பசி உண்டாகும் . தேகபுஷ்டி 
உண்டாகும் . இது இனிப்புச்சுவைஉடையது . 


வாழைக்காய் : 

தில் பலவகை உண்டு . பொந்தன் ( மொந்தன் ) 
வாழைக்காயை மட்டும் கறி சமைப்பது வழக்கம் . இதில் 
மாவு சத்து அதிகம் உண்டு . அயம் ( இரும்புச்சத்து ) இதில் 
உண்டு என்பர் . தேகம் பருக்கும் . தழைப்புண்டாகும் . 
தீபனத்தை அடக்கும் . மிளகு சீரகம் சேர்க்கவேண்டும் . 
வாழைப்பிஞ்சு பத்தியத்திற்கு உதவும் . மலத்தைக் கட்டும் . 
வாழைக்காயின் மேல்தோலை மெல்லியதாகச் சீவிப் போட்டு , 
உள் தோலுடன் சமைக்க வேண்டும் . 


25 


வெண்டைக்காய் : 


முற்றியகாய் கறிக்கு உதவாது . பிஞ்சுக்காயாக இருப் 
பது நலம் . இதில் பி.சி. விட்டமின்கள் உண்டு . சூட்டை 
ஆற்றும் . மந்தப்படுத்தும் . சீரகம் சேர்க்க வேண்டும் . 


முருங்கைக்காய் : 

தாது புஷ்டி உண்டாகும் . குடல் தழைக்கும் . சூட்டுடம் 
புக்கு உதவாது . நெய் அல்லது புளி சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . 


பாகற்காய் : 

இதில் கொம்பு பாகற்காய் மிதிபாகற்காய் முதலிய 
வகைகள் உண்டு . கசப்புச் சுவையுள்ளது . இதை வேக 
வைத்து நீரைக்கொட்டி விட்டுச் சமைக்க வேண்டும் . சூடு 
உண்டாக்கும் . தீனிப்பையிலுள்ள பூச்சிகளைக் கொல்லும் . 
புளி சேர்த்துச் சமைக்கவேண்டும் . 
பயற்றங்காய் : 

கபத்தை யறுக்கும் . தீபனம் உண்டாக்கும் . நீரைப் 
பெருக்கும் . 


கிழங்குகள் 


கிழங்குகள் தரைக்குள்ளே மண்ணில் விளைகின்றன . 
உருளைக்கிழங்கு , வள்ளிக்கிழங்கு , மரவள்ளிக்கிழங்கு , 
சேனைக்கிழங்கு , சேமைக்கிழங்கு , காரட்கிழங்கு 
( மஞ்சள் முள்ளங்கி ) , முள்ளங்கி , பீட்ரூட் , வெங்கா 
யம் , வெள்ளைப்பூண்டு முதலியவை கிழங்குகளாம் . கிழங்கு 
கள் சத்துள்ளவை . 

கிழங்குகளின் மேற்புறத்தில் தோல் இருக்கிறது .. 
தோலுக்கும் கிழங்குக்கும் இடையில் ( தோலின் அடிப்புறத் 


26 


தில் ) சில உப்புச்சத்துக்கள் இருக்கின்றன . இவை சிறி 
தளவுதான் இருக்கின்றன . என்றாலும் இவை உடல் நலத் 
துக்கு வேண்டியவை . கிழங்குகளைச் சமைக்கும் போது , 
தோலின் கீழ் உள்ள உப்புச் சத்துக்கள் வீணாகாதபடி 
சமைக்கவேண்டும் . ஆகவே , கிழங்குகளைத் தோலோடு 
வேகவைக்கவேண்டும் . வெந்த பிறகு தோலை உரிக்க 
வேண்டும் . வேகவைப்பதற்கு முன்னரே தோலைச் சீவிப் 
போட்டுப் பிறகு வேகவைப்பது சரியல்ல . அப்படிச் செய் 
தால் தோலின் கீழ் உள்ள உப்புச்சத்துக்கள் அடியோடு 
கழிந்துவிடுகின்றன . உருளைக்கிழங்கு , வள்ளிக்கிழங்கு 
முள்ளங்கிக் கிழங்குகள் , பீட்ரூட் இவைகளைத் தோலைச் 
சீவாமலே , நீரில் 

நீரில் நன்றாகக் கழுவியபின் , தோலோடு 
சமைக்கலாம் . பொதுவாகக் கிழங்குகளை 

எல்லாம் 
" வாயுபதார்த்தம் என்று கூறுவார்கள் . ஆனால் உடம் 
புக்கு வேண்டிய சத்துக்கள் கிழங்குகளிலும் இருக்கின் 
றன . 


சில கிழங்குகளில் , தானியங்களில் உள்ளது போன்ற 
வெப்பம் தருகிற மாவுப் பொருள்களும் , வேறு சில 
கிழங்குகளில் தசைவளர்க்கிற சத்துக்களும் உள்ளன . 
இவற்றோடு , உப்புச்சத்துக்களும் உள்ளன . 


கிழங்குகளின் குணங்களைக் கீழே தருகிறோம் . 


இஞ்சி : 

இதைத் தனியாகச் சமைத்து உண்பது இல்லை . காய் 
கறி , குழம்பு , துவையல் , வடை , தோசை முதலியவைகளு 
டன் சேர்த்துச் சமைப்பது வழக்கம் . இஞ்சி , தீனிப்பைக்குப் 
பலம் தருகிறது . பசியை உண்டாக்குகிறது . அசீரணத்தைப் 
போக்கும் . கபத்தை அறுக்கும் . ஈரலில் உள்ளகட்டுகளை 
யும் அறுக்கும் . அசீரணபேதியை நிறுத்தும் . இஞ்சியைத் 
தேனில் ஊறவைத்து இஞ்சிமுறபா செய்கிறார்கள் . கடை 


27 


களில் விற்கப்படும் இஞ்சிமுறபா சர்க்கரைப்பாகில் ஊற 
வைத்தவை . 


உருளைக்கிழங்கு : 

அமெரிக்கா கண்டத்தில் இருந்து இக்கிழங்கு மற்ற 
நாடுகளில் பரவிற்று . நமது தேசத்தில் குளிர் நாடுகளில் இப் 
போது பயிரிடப்படுகிறது . இதில் , உடம்புக்கு வெப்பம் 
தருகிற கார்போஹைட்ரேட் என்னும் மாவுச்சத்து உண்டு . 
தோலின் அடியில் இரும்புச்சத்து உண்டு . இதில் சதைக்கு 
உரந்தருகிற பி விட்டமின் சிறிதளவு உண்டு . இதைத் தோ 
லுடன் வேகவைத்துப் பிறகு தோலை உரிக்க வேண்டும் . 
தோலைச் சீவிய பிறகு வேகவைத்தால் இரும்புச்சத்து 
கிடைக்காது . தேகத்துக்குப் புஷ்டி தரும் . வாயு உண்டாகும் . 
ஆகவே , இஞ்சி , புதினா , எலுமிச்சம்பழம் இவைகளில் 
ஏதேனும் ஒன்றைச் சேர்த்துச் சமைப்பது நல்லது . 


கருணைக் கிழங்கு : 

இதைக் காறாக்கருணை என்றும் சேனைக்கிழங்கு என் 
றும் கூறுவார்கள் . தேரையர் தமது நோயணுகா விதியில் . 
மண்பரவு கிழங்குகளில் கருணையன்றிப் புசியோம் என்று 
இந்தக் கிழங்கைச் சிறப்பாகக் கூறுகிறார் . இந்தக் கிழங்கை 
உண்பதனால் கபம் , வாதம் , இரத்த மூலம் , முளை மூலம் 
போகும் . பசி தீபனம் உண்டாகும் . தீனிப்பைக்கு உரம் 
அளிக்கும் . இதனோடு புளி சேர்த்துச் சமையல் செய்வது 
நல்லது . 


கேரட் கிழங்கு : 

இதுவே மஞ்சள் முள்ளங்கி . சீமைக் காய்கறி வகை 
யைச் சேர்ந்தது . இப்போது நமது நாட்டில் குளிர்ப் பிரதே 
சங்களிற் பயிரிடப் படுகிறது . இதில் ஏ.பி.சி. என்னும் 
உயிர்ச் சத்துக்கள் உண்டு . பச்சையாக மென்று தின்றால் 


28 


அதிகப் பலன் உண்டு . பாஸ்பரஸ் , கால்ஸியம் என்னும் 
பொருள்களும் இதில் உண்டு . இரத்தத்தை வளப்படுத்தும் . 
இதை அடிக்கடி உணவுடன் சேர்த்துக் கொள்வது நலம் . 
அல்வா செய்தும் சாப்பிடலாம் . 


சேமைக் கிழங்கு ( சேப்பங்கிழங்கு . சேம்பு ) : 

மேகம் சாந்தியாகும் . குண்டிக்காய்க்கும் , மூளைக்கும் , 
நரம்புகளுக்கும் பலம் தரும் . மந்தப்படுத்தும் . வாயு உண் 
டாக்கும் . வாதகபம் கோழைக்கட்டுகளை உண்டாக்கும் . புளி 
யிட்டுச் சமைக்க வேண்டும் . 


பீட்ரூட் : 

இது மேல் நாட்டுக் கிழங்கு . இப்போது நம் நாட்டில் 
குளிர்ந்த பிரதேசங்களில் பயிரிடப் படுகிறது . ஐரோப்பியர் 
இதிலிருந்து சர்க்கரை செய்கிறார்கள் . இனிப்பாக இருக்கும் . 
பி.சி. விட்டமின் 

விட்டமின் என்னும் உயிர்ச்சத்துக்கள் இதில் 
உள்ளன . இதைச் சமைத்தும் உண்ணலாம் . பச்சையாக 
வும் மென்று தின்னலாம் . 


வேர்க்கடலை : 


ன 


இதை நிலக்கடலை , மணிலாக் கொட்டை என்றும் 
கூறுவர் . இதைக் கடலை என்று பருப்புடன் சேர்த்துக் கூறி 
னாலும் , மண்ணுக்குள் விளைகிறபடியால் கிழங்கு இனத் 
தைச் சேர்ந்தது . இப்போது நமது நாட்டில் எங்கும் பயிரி 
டப்படுகிறது . 

இதில் தசைக்கு உரம் அளிக்கிற 
விட்டமின் நிறைய உண்டு . அன்றியும் கொழுப்புச் சத்தும் , 
கார்போஹைட்ரேட் என்னும் வெப்பம் அளிக்கும் பொரு 
ளும் இதில் உண்டு . இதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள் . 
இந்த எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய் என்று கூறப்படு 
கிறது . இந்த எண்ணெயிலிருந்து டால்டா செய்யப்படு 
கிறது . கால்ஸியம் , பாஸ்பரஸ் என்னும் பொருள்களும் 


29 


இதில் உண்டு . இவை உடல் வளர்ச்சிக்குத் தேவையான 
பொருள்கள் . வேர்க்கடலையை பலவிதமாகப் பலகாரம் 
செய்து உண்கிறார்கள் . பித்தம் பண்ணும் . எண்ணெய் 
இருப்பதனால் ஜீரணம் ஆவது கடினம் . மிதமாக உண்ண 
வேண்டும் . வெல்லம் , சர்க்கரை சேர்த்துக் கொள்வது நலம் . 


முள்ளங்கி : 

சூலை , குடல் வாதம் , நீர்க்கோவை , காசம் இவை 
போகும் . பசி தீபனம் உண்டாகும் . தொண்டைக் கம்மல் , 
மூலரோகம் , கல்லடைப்பு இந்நோய்களை மாற்றும் . நீரைப் 
பெருக்கும் . 


வள்ளிக்கிழங்கு : 

இதில் வெளிறிய மஞ்சள் , சிவப்பு என்னும் இரண்டு 
வகைகள் உண்டு . இதைச் சர்ச்கரை வள்ளி என்றும் 
கூறுவர் . இரத்தம் உண்டாகும் . மூளைக்குப் பலம் தரும் . 
மந்தப்படுத்தும் , வாயுவை உண்டாக்கும் . சர்க்கரை 
சேர்த்துக் கொள்வது நலம் . 


மரவள்ளிக்கிழங்கு : 

பித்தவாயு , அனல் , மந்தம் உண்டாகும் . மாவுச் சத்து 
இதில் உண்டு . 


வெங்காயம் : 


இதில் பி.சி. விட்டமின்களும் தொத்து நோயைத் தடுக் 
கிற குணமும் உண்டு . நெய் அல்லது எண்ணெயில் வதக்கி 
உண்பதால் தாது உண்டாகும் . நீரடைப்பு , உதிரச் சிக்கல் 
இவற்றைப் போக்கும் . இரும்புச் சத்தும் இதில் உண்டு . 
காய்கறி முதலிய உணவுகளைச் சமைக்கும் போது அவை 
களுடன் வெங்காயத்தைச் சேர்ப்பது உண்டு . நமது நாட்டில் 
வெங்காயச் சாம்பார் பேர் போனது . 


30 


வெள்ளுள்ளி ( வெள்ளைப்பூண்டு ) : 

வாயு , சன்னி , தலைநோய் , சீதம் போகும் . வயிற்று 
நோயைப் போக்கும் . பாலில் வேகவைத்துத் தேன் கலந்து 
சாப்பிட்டால் வாயு சம்பந்தமான நோய்கள் தீரும் .; தாது 
வளரும் . வெள்ளைப் பூண்டைக் கீரை காய்கறி முதலியவை 
களுடன் சேர்த்துச் சமைப்பது வழக்கம் . 


டர்னிப் கிழங்கு : 

மேல் நாட்டுக் கிழங்குகளைச் சேர்ந்தது . இக்கிழங்கில் 
பி.சி. விட்டமின்கள் உண்டு . இக்கிழங்கின் மேல் பக்கத்தில் , 
அதாவது இளைகளுள்ள பகுதியில் ஏ.பி.சி. விட்டமின்கள் 
அதிகமாக உள்ளன . இதன் இலை ( கீரையிலும் ) விட்ட 
மின்கள் உண்டு. 


நூல்கோல் : 


இதுவும் மேல் நாட்டுக் கிழங்கு வகையைச் சேர்ந்தது . 
நமது நாட்டில் பயிராகிறது . இதில் பி.சி. விட்டமின்கள் 
சிறிதளவு உள்ளன . 


கீரைகள் 


கீரையை இலைக்கறி என்றும் கூறுவர் . நமது நாட்டில் 
ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் கீரை உணவின் பயனை 
உணர்ந்திருப்பது போல் செல்வந்தர் உணர்ந்து கொள்ள 
வில்லை . இலைக்கறி உணவை உண்பது தங்கள் உயர்வுக்குக் 
குறைந்த செயலாகவும் சிலர் கருதுகிறார்கள் . து 
தவறான கருத்து . ஏதேனும் ஒருவகைக் கீரையை அடிக் 
கடி சோற்றுடன் சேர்த்துக் கொள்வது உடல் நலத்துக்கு 
உகந்தது . நாள்தோறும் இலைக்கறி உண்ணவேண்டும் என்ப 
தல்ல . அடிக்கடி சேர்த்துக் கொள்வது நல்லது . வயிற்றில் 


31 


ளன . 


மலச்சிக்கல் இல்லாதபடி வைப்பதற்கு இலைக்கறி உணவு 
சிறந்தது . பொதுவாகக் கீரைகளில் அயோடின் என்னும் 
பொருள் உண்டு . இது உடல் நலத்துக்கு இன்றியமை 
யாதது . 

கீரைகளில் உப்புச் சத்துக்களும் , உலோகச் சத்துக் 
களும் , வைட்டமின் என்னும் உயிர்ச்சத்துக்களும் உள் 

எலும்புகளை வளர்க்கிற சுண்ணாம்புச் சத்து 
( கால்ஸியம் ) இரும்பு ( அயம் ) ச் சத்து முதலிய உப்புச்சத் 
துக்களும் ஏ.பி.சி. வைட்டமின் 

வைட்டமின் என்னும் உயிர்ச்சத்துக் 
களும் கீரைகளில் உண்டு . இந்தச் சத்துக்கள் 

கள் எல்லாம் 
எல்லாக் கீரைகளிலும் உண்டென்று கருதக்கூடாது . ஒவ் 
வொரு வகையான கீரையில் ஒவ்வொரு வகையான சத்துக் 
களும் உப்புக்களும் உள்ளன . இரத்தத்தை நன்னிலையில் 
வைப்பதற்குக் கீரைகள் மிகவும் உதவுகின்றன . ஆகவே 
கீரைகளை ஒவ்வொருவரும் அடிக்கடி உண்ண வேண்டும் . 


கீரைகள் . உப்புச் சத்துக்களையும் உயிர்ச்சத்துக்களை 
யும் இலைகளின் வழியாகச் சூரிய வெளிச்சத்திலிருந்தும் , 
வேரின் வழியாக மண்ணில் இருந்தும் எடுத்துக் கொள்கின் 
றன . இலை தழைகளை மட்டும் தின்று உயிர் வாழ்கிற ஆடு , 
மாடு , மான் , முயல் , யானை , குதிரை முதலிய மிருகங்கள் எல் 
லாம் உடல் நலம் பெற்று இனிது வாழ்கின்றன . இதனால் , 
இலைக்கறிகளில் உடல் வளர்ச்சிக்குரிய சத்துக்கள் இருப் 
பதை நன்கறியலாம் . 

இலைக்கறியைச் சமைக்கும்போது கீழ்க்கண்டவற்றை 
முக்கியமாகக் கவனிக்க வேண்டும் . 


| சமைக்கப்படுகிற கீரைகள் புத்தம் புதிதாக இருக்க 
வேண்டும் . வாடி வதங்கிய கீரைகளில் உயிர்ச் சத்துக்கள் 
நீங்கிவிடுகின்றன . அன்றியும் , சுவையும் குறைந்துவிடு 
கின்றது . ஆகையால் , புதிய கீரைகளாக இருக்க வேண்டும் . 


32 


II கீரைகளை அரிந்து நெடுநேரம் காற்றாறவிட்டுப் 
பிறகு சமைக்கக்கூடாது . கீரையை அரிந்து காற்றாறவிட் 
டால் , அதில் உள்ள உயிர்ச் சத்துக்கள் நீங்கிவிடுகின்றன . 
சுவையும் குறைகிறது . 


III கீரைகளில் உப்புச்சத்துக்களும் உலோகச்சத்துக் 
களும் உள்ளன என்று அறிவோம் . கீரையை வேகவைத் 
தால் அதிலுள்ள உப்புச்சத்துக்கள் பிரிந்து நீருடன் 
கரைந்து பாத்திரத்தின் அடியில் நிற்கும் . இந்த நீரை 
வெறும் நீர் என்று தவறாக நினைத்து இதைக் கீழே கொட்டி 
வீணாக்கி விடுகிறார்கள் . உப்புச் சத்துள்ள இந்த நீர் மிக 
முக்கியமானது . இதைக் கீழே கொட்டி விடாமல் , பத்திர 
மாகக் கீரையுடன் சேர்த்துச் சமைக்க வேண்டும் . இந்த 
முக்கியமான செய்தியைச் சமையல் செய்வோர் கவனிக்க 
வேண்டும் . 


நமது நாட்டில் ஆண்டு முழுவதும் ஏதேனும் கீரை 
கிடைத்துக்கொண்டே இருக்கிறது . ஆகவே . கீரைக்கு 
முட்டுப்பட வேண்டியது இல்லை . இடமும் வசதியும் உள்ள 
வர் , தங்கள் வீட்டிலேயே ஏதேனும் கீரையைப் பயிரிட்டுக் 
கொள்ளலாம் . 


பொதுவாகக் கீரைகளின் குணங்களை மேலே கூறியுள் 
ளோம் . ஒவ்வொரு கீரையின் தனிக்குணங்களைக் கீழே 
தருகிறோம் . 


அகத்திக் கீரை : 

இதில் ஏ.சி. என்னும் விட்டமின்கள் உண்டு . கண் 
குளிரும் . சூட்டைத் தணிக்கும் . பித்தத்தைத் தணிக்கச் 
செய்யும் . கார்த்திகை மாதத்தில் இதைச் சாப்பிட்டால் 
கொழுப்பு உண்டாகும் என்பர் . நமது நாட்டில் , சாவு 
நேர்ந்த வீடுகளில் அடுத்தநாள் அகத்திக்கீரை சாம்பார் 


33 


செய்வது வழக்கம் . இதன் காரணம் என்ன வென்றால் , சாவு 
நேர்ந்த வீட்டில் உள்ளவர்கள் பிணம் அடக்கம் செய்யப் 
படுகிற வரையில் , சாப்பிடாமல் பட்டினி கிடப்பர் . ஒரு 
நாள் முழுவதும் பட்டினி கிடக்க நேரிடும் . இதனால் உடம்பு 
சூடு கொள்ளும் . அன்றியும் இறந்தவரைப் பற்றிய வருத் 
தத்தினால் இரத்தக் கொதிப்பும் ஏற்படும் . இவ்விதம் 
நேரிட்ட சூட்டையும் இரத்தக் கொதிப்பையும் ஆற்றுவதற் 
காகத்தான் அகத்திக்கீரையை அடுத்தநாள் சமைத்து உண் 
ணும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது . 

வைகுண்ட ஏகாதசியில் பலர் இரவு முழுவதும் கண் 
விழிப்பார்கள் . இரவில் தூங்காமல் கண் விழிப்பதனால் 
உடம்பு சூடு அடையும் . அச்சூட்டைத் தணிப்பதற்காக 
அகத்திக்கீரைக் குழம்பை அடுத்த நாள் சாப்பிடுவார்கள் . 
இதனால் , தேகச்சூட்டையும் இரத்தக் கொதிப்பையும் 
ஆற்றுகிற இயல்பு அகத்திக்கீரைக்கு உண்டு 

என்பது . 
தெரிகிறது . 

நாட்டு மருந்து சாப்பிடும்போது அகத்திக்கீரை சாப் 
பிடக் கூடாது . ஏனென்றால் மருந்தின் குணத்தை இக்கீரை 
முறித்துவிடும் . அதனால் மருந்து சாப்பிட்டும் பயன் இல் 
லாமல் போகும் . 
அறுகீரை : 

இது குத்துச் செடியாகப் படரும் . அறுத்துவிட்டால் 
மறுபடியும் துளித்துவளரும் . ஆகையினால் இதற்கு அறு 
கீரை என்று பெயர் உண்டாயிற்று . இதை அறைக்கீரை 
என்றும் கூறுவர் . அறுகீரை , தாது புஷ்டி தருகிற கீரை 
களில் ஒன்று . இதைப் புளியிட்டுச் சமைப்பது வழக்கம் . 
புளியில்லாமல் மிளகு சேர்த்து நெய் இட்டுச் சமைத்துச் 
சாப்பிட்டால் தாது வளரும் . வாயுவைப் போக்கும் . குளிர்ந்த 
தேகத்தோருக்கு உதவும் . மூலநோய் 

உள்ளவருக்கு 
ஆகாது . 


34 


கொத்துமல்லிக் கீரை : 

மணம் உள்ளது . சாம்பார் , குழம்பு , இரசம் , கூட்டு 
முதலியவைகளில் இதை வாசனைக்காகச் சேர்ப்பது உண்டு . 
துவையல் செய்தும் உண்ணலாம் . இருதயத்துக்கு நல்லது . 
தலையையும் மூளையையும் பற்றிய சூட்டை மாற்றும் . 
ஜீரணம் உண்டாகும் . குளிர்ந்த தேகத்தோருக்கு உதவாது . 


கீரைத்தண்டு : 

இதில் வெண்மை , சிவப்பு என்னும் இரண்டுவகை 
உண்டு . இரண்டுக்கும் ஒரே குணந்தான் . இந்தக் கீரை 
யில் எலும்புக்கு உரம் அளிக்கிற கால்ஸியம் என்னும் 
சுண்ணாம்புப் பொருள் உண்டு . இரும்புச் சத்தும் உண்டு . 
இக்கீரை தேகச்சூட்டை ஆற்றும் . நீர்சுருக்கு , வெட்டை 
இவற்றைப் போக்கும் . குளிர்ந்த தேகத்தோருக்குச் சீதளம் 
செய்யும் . வெள்ளுள்ளி ( வெள்ளைப் பூண்டு ) சேர்த்துச் 
சமைப்பது நல்லது . 


சிறு கீரை : 

இதுவும் கீரைத்தண்டு இனத்தைச் சேர்ந்தது . ஆனால் , 
இலைகள் சிறியவை . கீரைத்தண்டிலும் , முளைக்கீரையிலும் 
இருப்பது போலவே , இந்தக் கீரையிலும் கால்ஸியம் என் 
னும் எலும்பை வளர்க்கிற சத்து உண்டு . கண் புகைச்சல் , 
காசம் , சோகை ஆகிய நோய்களைப் போக்கும் . சூட்டைத் 
தணிக்கும் . இதில் அயச்சத்து ( இரும்புச் சத்து ) உண்டு . 


தூதுளங் கீரை ( தூதுளை ) : 
முள் 

உள்ள கொடி . இலையிலும் முள் உண்டு . 
இலையைக் குழம்பு செய்தும் துவையல் செய்தும் உண்பர் . 
சிறு கசப்பு உண்டு . சீதளத்தைப் போக்கும் . அறிவுக்குக் 
கூர்மையுண்டாகும் . இது தாது புஷ்டி தருகிற கீரை 


35 


களில் ஒன்று . காதுமந்தம் , காசம் , தினவு , மந்தம் முதலிய 
நோய்கள் தீரும் . 


பருப்புக் கீரை : 

இதைக் கோழிக்கீரை என்றும் கூறுவர் . தேகம் 
குளிரும் . கண்களுக்கு ஒளி உண்டாகும் . பித்தம் போகும் . 
குளிர்ந்த தேகத்தோருக்குச் சீதளம் செய்யும் . அவர்கள் 
மிளகும் சீரகமும் சேர்த்துச் சமைத்து உண்பது நலம் . 


பொன்னாங்கண்ணி : 


இதைப் பொண்ணாங்காணி என்றும் கூறுவர் . ஈரமான 
சதுப்பு நிலங்களில் படரும் . இதைச் சாப்பிட்டால் கண் 
களுக்கு ஒளி உண்டாகும் . கண்புகைச்சல் , காசம் , வாதம் , 
அனல் முதலிய நோய்கள் தீரும் . 


முட்டைகோசு ( கோசு கீரை ): 

மேல்நாட்டுக் கீரை இனத்தைச் சேர்ந்தது . இப்போது 
நமது நாட்டில் குளிர் நாடுகளில் பயிரிடப்படுகிறது . இதில் 
ஏ.பி.சி. என்னும் உயிர்ச் சத்துக்கள் உண்டு . சமைத்தால் 
இந்தச் சத்துக்கள் குறைந்து விடுகின்றன . சமைக்காமல் 
மேல்பக்கமுள்ள பச்சை இலையைத் தின்றால் க்ஷ உயிர்ச் 
சத்துக்களை அதிகமாகப் பெறலாம் . 


முருங்கைக் கீரை : 


இது முருங்கை மரத்தின் இலை . முருங்கைக் கீரை 
தாது புஷ்டி தருகிற கீரைகளில் ஒன்று . இரத்தத் 
திற்கு உரம் அளிக்கிற உயிர்ச்சத்தும் எலும்புக்கு உரம் 
அளிக்கும் கால்ஸியம் என்னும் பொருளும் இதில் உண்டு . 
இந்தக் கீரையைச் சமைக்கும் போது இதனுடன் அரிசி 
மாவைத் தூவுவது பண்டைக் காலத்து வழக்கம் . 


36 


முளைக்கீரை : 

இந்தக் கீரையில் , கால்ஸியம் என்னும் எலும்பை உரப் 
படுத்துகிற சத்து உண்டு . ( தண்டுக்கீரை , சிறுகீரை , முருங் 
கைக் கீரைகளிலும் இந்தக் கால்ஸியம் உண்டு ) . உடம்பின் 
வெப்பத்தைத் தணிக்கும் . நீரைப்பெருக்கும் . பசி உண்டா 
கும் . குளிர்ந்த உடம்புக்குச் சீதளம் பண்ணும் . வெள்ளைப் 
பூண்டு சேர்த்துச் சமைக்க வேண்டும் . இதில் அயச்சத்து 
( இரும்புச்சத்து ) உண்டு 


வசளைக் கீரை : 


இதில் , கொடிவசளை என்றும் குத்து வசளை என் 
றும் இருபிரிவு உண்டு . கொடி வசளை கபம் உண்டாக் 
கும் . ஆகவே அதனுடன் மிளகு சீரகம் சேர்த்துச் சமைக்க 
வேண்டும் . இக்கீரைகளில் ஏ.பி.சி. என்னும் உயிர்ச்சத் 
துக்கள் உள்ளன . இரும்புச் சத்தும் உண்டு . இரும்பு 
( அயம் ) இரத்தம் பெருகுவதற்கு அவசியமானது . உடல் 
வளர்ச்சிக்கு இன்றியமையாத பாஸ்பரஸ் சத்தும் இதில் 
உண்டு . வசளைக்கீரை சூட்டைத்தணிக்கும் . தாது உண்டா 
கும் . வயிறு இளகும் . பசி உண்டாகும் . 


வெந்தயக் கீரை : 

இந்தக் கீரையைக் கூட்டு செய்தும் , குழம்பு செய்தும் 
உண்ணலாம் . மந்தம் , வாயு , கபம் , இருமல் இவை தீரும் . 
வாயுவைக் கண்டிக்கும் . இடுப்புவலி தீரும் , மூலவாயு 
போகும் . சூடு அதிகரிக்கும் . 


மணித்தக்காளிக் கீரை : 

வாய் வேக்காடு ( வாய்ப்புண் ) உள்ளவர் இந்த இலையை 
சமைக்காமல் மென்று தின்றால் ஆறும் . சமைத்தும் உண்ண 
லாம் . சூட்டை ஆற்றும் . நீரைப் பெருக்கும் . கபம் 
போகும் . இதன் காய்க்கும் இதுவே குணம் . 


37 


பொதினா கீரை : 

இதைப் புதினா என்றும் கூறுவர் . மணமுள்ள இது 
கொடியாகத் தரையில் படரும் . சாம்பார் , குழம்பு முதலிய 
வைகளில் கறிவேப்பிலையைப்போல வாசனைக்காகப் போடு 
வது வழக்கம் , துவையல் செய்து உண்ணலாம் . வாயுவைப் 
போக்கும் . பசி உண்டாகும் . அஜீரணத்தை மாற்றும் .. 
தீனிப்பைக்கும் குடலுக்கும் வலிவு கொடுக்கும் . பாகு 
( சர்பத் காய்ச்சி உண்ணலாம் . ( இந்நூலில் சர்பத்து 
முறையைப் பார்க்கவும் . ) 
கறிவேப்பிலை 

இதை மணத்துக்காகக் குழம்பு சாம்பார் , காய்கறி 
களில் சேர்ப்பது உண்டு . துவையல் செய்தும் உண்ணலாம் . 
சுரம் , பித்தம் தீரும் . அருசியை மாற்றும் . பசி உண்டாக்கும் . 
தீனிப் பைக்கு வலிவு கொடுக்கும் . இத்துடன் நெய் 
சேர்த்துக் கொள்வது நல்லது . 


பசறைக்கீரை : 

பசலைக்கீரை என்றும் கூறுவர் . தோட்டக்கால்களில் 
தரையில் படர்ந்து வளரும் . இலைகள் மிகச்சிறியவை . 
மெல்லிய கொடி . கொடியும் இலையும் சேர்த்துச் சமைப்பது 
வழக்கம் . நீர்க்கடுப்பு , நீரடைப்பு போகும் . மேகவெப்பு 
சாந்தியாகும் . குளிர்ச்சி யுண்டாக்கும் . 


கலவைக்கீரை : 


கலவைக்கீரை என்பது பலவகையான கீரைகள் சேர்ந் 
தது . முளைக்கீரை , அறுகீரை , சிறுகீரை , மணலிக்கீரை , 
முள்ளிக்கீரை , கானாங்கீரை முதலிய கீரைகளின் கலப்பு 
இது . கலவைக்கீரையைச் சமைத்துச் சாப்பிட்டால் வாதம் , 
பித்தம் , ஐயம் , மலக்கட்டு , குடல்வாதம் இவை போம் . மலம் 
போகும் . 


உ -3 


38 


ஆரைக்கீரை : 

நீரில் வளரும் . நீண்ட காம்பில் நான்கு இலைகளாக 
இருக்கும் . சுவையாக இருக்கும் . பித்தம் , நீரிழிவு போகும் . 


புளியாரைக் கீரை : 

இது புளிப்புச் சுவையுள்ளது . துவையல் செய்து 
உண்ணலாம் . பித்தமயக்கம் , வாதகபம் , 

மூல உதிரம் 
ஆகியவை போகும் . 


காலிபிளவர் : 


இதுவும் கோசுகீரையைப்போல் மேல் நாட்டுக்கீரை. 
இதைப் பூவுடன் சமைப்பது வழக்கம் . இதில் ஏ.பி.சி. விட் 
டமின் என்னும் உயிர்ச்சத்துக்கள் சிறிதளவு உள்ளன . 


பழங்கள் 


பழங்களில் பலவகை உண்டு . மா , பலா , வாழை என் 
னும் முக்கனிகள் நமது நாட்டில் பேர்போனவை . அனாசி , 
ஆப்பிள் , ஆரஞ்சி , தக்காளி , திராட்சை , எலுமிச்சை ,, 
பப்பாளி , மாதுளை , முலாம்பழம் , தர்பூசிப்பழம் , விளாம் 
பழம் முதலிய பழங்களும் உள்ளன . 


பொதுவாகப் பழங்கள் எல்லாம் கீரைகளின் குணம் 
உடையன . கீரைகள் இரத்தத்தைத் தூய்மையாக வைப்பது 
போல , பழங்களும் இரத்தத்தைத் தூய்மை செய்கின்றன . 
அன்றியும் உணவைச் 

சமிக்கச் செய்வதில் உதவி 
புரிகின் றன . 

மேலும் , பழங்களில் பலவித உப்புச்சத்துக்கள் இருப் 
பதனால் , அவை உடம்பை 

நன்னிலையில் வைக்கின்றன . 
அடிக்கடி பழங்களைச் சேர்த்துக்கொள்ள வேண்டும். 


39 


பழங்களில் இரத்தத்தைத் தூய்மைப்படுத்தி இரத்தத் 
திற்கு உரம் அளிக்கிற சி விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து 
இருக்கிறது . பழங்களின் குணங்களை இங்கு ஆராய்வோம் . 
ஆரஞ்சி : 

கமலாப்பழம் , சாத்துக்குடிப்பழம் என்றும் கூறப்படு 
கிறது . இரத்தத்திற்கு உரம் அளிக்கிற சி விட்டமின் 
என்னும் உயிர்ச்சத்து இப்பழங்களில் அதிகமாக உள்ளன . 
ஏ.பி விட்டமின்களும் சிறிதளவு உண்டு . ஜீரணப்படுத்தும் . 
பசி உண்டாக்கும் . தேகச்சூட்டைத் தணிக்கும் . 
எலுமிச்சம்பழம் : 

இரத்தத்தை உரப்படுத்துகிற சி விட்டமின் என்னும் 
உயிர்ச்சத்து . இதில் நிறைய உண்டு . பித்தத்தை நீக்கும் . 
குளிர்ச்சி உண்டாக்கும் . தீனிப்பைக்கு வலிவைக் கொடுக் 
கும் . பசியுண்டாக்கும் . மார்பின் நரம்புகளுக்கும் தலை நரம்பு 
களுக்கும் உதவாது . தனியே இதன் சாற்றை உபயோகிக் 
கும்போது தேன் அல்லது சர்க்கரை சேர்த்துக்கொண்டால் 
க்ஷ தீமைகள் போகும் . இதன் சாற்றைச் சர்பத்து காய்ச்சி 
அருந்தலாம் . ( சர்பத்து பார்க்க ) எலுமிச்சம்பழத்தை 
உப்பில் இட்டு ஊறுகாய் போட்டு உண்பார்கள் . சர்க்கரைப் 
பாகு அல்லது தேனில் ஊறவைத்து முரபா செய்தும் உண் 
பார்கள் ( முரபா பார்க்க . ) 
கொடி முந்திரிப்பழம் ( திராட்சைப்பழம் ): 

இவைகளில் 10 முதல் 25 சதவிகிதம் வரையில் சர்க்கரை 
உண்டு . இதில் பல வகை உண்டு . பச்சை , கறுப்பு முதலி 
பொட்டாசியம் முதலிய உப்புகளும் 

இதில் 
உள்ளன . இதில் சிறிதளவு பி விட்டமின் உண்டு . 
சூட்டைத் தணிக்கும் . பித்த அனலை மாற்றும் . தேகம் 
பருக்கும் . தேகத்திற்கு குளிர்ச்சியும் கண்ணொளியும் 
உண்டாக்கும் . 


யவை . 


40 


அன்னாசிப்பழம் : 

இது அயல்நாட்டுப் பழம் . இப்போது நமது நாட்டில் 
பயிரிடப்படுகிறது . இரத்தத்திற்கு உரம் அளிக்கிற உயிர்ச் 
சத்து இதில் அதிகம் உண்டு . இதன் சதை ஜீரணம் ஆவது 
கடினம் . சாற்றை மட்டும் அருந்தவேண்டும் . பித்தச்சூட்டை 
ஆற்றும் . இருதயத்தின் வரட்சியைப் போக்கும் . மூளைக்கு 
வலிவைக் கொடுக்கும் . தொண்டை கம்மும் . சர்க்கரை 
அல்லது கற்கண்டு சேர்த்து உண்ண வேண்டும் . கருவை 
அழிக்கும் என்பர் . ஆகையால் கருத்தரித்த பெண்கள் 
உண்பது கூடாது . 
சீமை அத்திப்பழம் : 
இதில் நூற்றுக்கு 60 பங்குக்கு 

சர்க்கரை 
உண்டு . சூட்டை அகற்றும் . தேகம் தழைக்கும் . வலுவு 
உண்டாகும் . உலர்ந்த பழம் , மார்பு தொண்டை வரட்சியை 
மாற்றும் . நுரையீரலுக்கு நன்மை தரும் . இதில் சிறிது 
தசை வளர்க்கும் உயிர்ச்சத்து உண்டு . கார்போஹைட்ரேட் 
என்னும் உடம்புக்கு வெப்பம் அளிக்கும் பொருளும் இதில் 
உண்டு. 


தக்காளிப்பழம் : 

இது அமெரிக்க நாட்டுப் பழம் . இப்போது நமது நாட் 
டில் குளிர்ப் பிரதேசங்களில் பயிராகிறது . ஏ .பி.சி . விட்ட 
மின்கள் என்னும் மூன்று உயிர்ச்சத்துக்கள் இதில் உள் 
ளன . ஏ உயிர்ச்சத்தைவிட பி.சி. உயிர்ச்சத்துக்கள் அதிகம் . 
சமைத்தும் உண்ணலாம் . சமைக்காமலும் உண்ணலாம் . 
தேகச் சூட்டைக் குறைக்கும் . ( தக்காளிச்சாறு . பானகம் 
காண்க . ) 
தர்பூசிப்பழம் : 

நீண்டு உருண்ட பெரிய பழம் . மேல் தோல் பச்சை 
நிறமாக இருக்கும் . உள் சதை சிவந்து இருக்கும் . இதில் 


41 


செம்புச்சத்து உண்டு . இரத்தத்தை உரப்படுத்தும் . உடம் 
புக்குக் குளிர்ச்சி தரும் . இதை அரிந்தால் சாறு வழியும் . 
இந்தச் சாற்றை வீணாக்காமல் பாத்திரத்தில் பிடித்து 
அருந்தவேண்டும் . 
நெல்லிக்கனி ( நெல்லிக்காய் . ) : 

இதில் இரத்தத்திற்கு உரம் தருகிற உயிர்ச்சத்து 
நிறைய உண்டு . ஆரஞ்சுப் பழத்திலும் இந்தச் சத்து 
உண்டு என்று கூறினோம் . ஆரஞ்சுப் பழத்தைவிட 
நெல்லிக் கனியில் அதிக உயிர்ச்சத்து இருக்கிறது . ஒரு 
நெல்லிக் கனியில் மூன்று ஆரஞ்சுப் பழத்தின் உயிர்ச்சத்து 
உண்டு . நெல்லிக்கனி , வயிற்றிலும் குடலிலும் மாசுகள் 
சேரவொட்டாமல் காக்கும் . தீனிப்பைக்கும் இருதயத்துக் 
கும் வலிவு கொடுக்கும் . பசி உண்டாக்கும் . நமது நாட்டு 
வைத்திய நூல்கள் இந்தக் கனியைச் சிறப்பாகக் கூறுகின் 
றன . சியவனப் பிராசம் என்னும் மருந்து இதிலிருந்து செய் 
யப் படுகிறது . இந்த மருந்து நுரையீரலுக்கு ( சுவாசப் 
பைக்குப் ) பலம் தருகிறது . கருவுள்ள பெண்கள் இதை 
அருந்தக் கூடாது என்பர் . ஊறுகாயாகவும் முரபாவாகவும் 
( இந்நூல் முரபா காண்க ) செய்து உண்ணலாம் . நெல்லிக் 
காயை இரவில் உண்பது கூடாது . 
பப்பாளிப்பழம் : 

இது அமெரிக்க நாட்டுப் பழம் . இப்போது நம் நாட்டில் 
பயிராகிறது . இதில் ஏ.பி. விட்டமின்கள் சிறிதளவும் 
சி . விட்டமின் அதிக அளவும் உண்டு . மலம் போகும் . சூடு 
செய்யும் . இந்தப் பழத்தை அளவாக அடிக்கடி உபயோகிப் 
பது நலம் . இதன் பால் , இறைச்சியை நன்றாக வேகச் செய் 
கிறது . ஆகையால் இறைச்சி சமைப்போர் , பப்பாளிக் காய்த் 
துண்டுகளை இட்டு வேகவைப்பது வழக்கம் . பழுக்காத 
முற்றிய காயையும் கறி சமைக்கலாம் . கர்ப்பிணிகள் இதை 
உண்பது கூடாது . 


42 


பலாப் பழம் : 

முக்கனிகளில் ஒன்று . தலை நரம்புகளுக்கு வலிவைக் 
கொடுக்கும் . மந்திக்கும் . வயிறு வலிக்கும் . சூடு பண்ணும் . 
பசுநெய் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 


புளியம்பழம் ( புளி ) : 

சாம்பார் , குழம்பு முதலியவைகளில் நம்மவர் 
இதை அதிகமாக உபயோகிக்கிறார்கள் . இதில் பி.சி. விட்ட 
மின் என்னும் உயிர்ச் சத்துகள் சிறிதளவு உண்டு . தீனிப் 
பைக்கு வலிவைக் கொடுக்கும் . இரும்புச் சத்து 

இதில் 
உண்டு . தாது புஷ்டியைக் குறைக்கும் . ஆகையால் இதை 
அதிகமாகச் சாப்பிடுவது கூடாது . அதிகமாகச் சாப்பிட் 
டால் இரத்தத்தைக் கெடுக்கும் . 
பேரீச்சம் பழம் : 

இதில் பி விட்டமின் சிறிதளவு உண்டு . கார்ப்போ 
ஹைட்ரேட் அதிகம் உண்டு . இரும்புச்சத்தும் இருக்கிறது . 
மார்புக்கு வலிவைக் கொடுக்கும் , தேகம் தழைக்கும் . மலம் 
போகும் . பாலில் இட்டுக் காய்ச்சிக் குடித்தால் தாது வள 
ரும் . வாதுமைப் பருப்புடன் கலந்து தின்றால் தேகம் 
தழைக்கும் . கண்களுக்கும் பற்களுக்கும் ஆகாது . 

ஆகை 
யால் , நெய் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 


பொம்பளிமாசுப் பழம் : 

பித்தச் சூட்டை அகற்றும் . தீனிப்பைக்கு வலிவைக் 
கொடுக்கும் . இரத்த சுத்தியாகும் . பசி தீபனம் உண்டாகும் . 
பழச்சக்கை விரைவில் சீரணம் ஆகாது . 


மாதுளம் பழம் : 

இருதயத்துக்கும் வயிற்றுக்கும் வலிவு தரும் . பித்தம் 
போகும் . பி.சி. விட்டமின்கள் சிறிதளவு இதில் உண்டு . 


43 


மாம்பழம் : 

இதில் சிறிதளவு ஏ விட்டமினும் சற்று அதிகமாக பி 
விட்டமினும் உண்டு . இருதயத்துக்கும் மூளைக்கும் வலிவு 
கொடுக்கும் . வயிறு இளகும் . மலசுத்தியாகும் . 
பண்ணும் . அதிகமாக உட்கொண்டால் தினவு , கரப்பான் , 
சிரங்கு உண்டாகும் . மிதமாக அருந்தவேண்டும் . பால் 
சேர்த்துக்கொள்வது நல்லது . 


முலாம்பழம் : 

தேகம் தழைக்கும் . நீரைப் பெருக்கும் . மந்திக்கும் .. 
விரைவில் சீரணம் ஆகாது . இதனுடன் சர்க்கரை சேர்த் 
துக்கொள்வது நலம் . 


வாழைப் பழம் : 

இதில் பலவகை உண்டு . பி.சி. விட்டமின்கள் சிறி 
தளவு இப்பழத்தில் உண்டு . தேகம் தழைக்கும் . வலிவுண் 
டாகும் . குடல் பருக்கும் . மந்திக்கும் . தேன் அல்லது சர்க் 
கரை சேர்த்துக்கொள்வது நலம் . வாதநோய் உள்ளவர் 
களுக்கு ஆகாது . பச்சை வாழைப்பழம் மலத்தைக் கட்டும் . 


ஆப்பிள் பழம் : 

இது குளிர் நாடுகளில் பயிராகிறது . நாள்தோறும் 
ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் வைத்தியரிடம் போகவேண்டிய 
தில்லை என்று ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் உண்டு . இத 
னால் இது நோய் வராமல் தடுக்கிறது என்று தெரிகிறது . 
இதன் மேல் தோல் சீரணிக்காது . ஆகையால் நன்றாக 
மென்று தின்ன வேண்டும் . சீரணம் உண்டாகும் . இரத்தம் 
சுத்திகரிக்கும் . இரத்தத்துக்கு உரம் தருகிற சி . உயிர்ச்சத்து 
இதில் இருக்கிறது . 


44 


இறைச்சி வகை 


தசைகளை 

வளர்க்கும் உணவுப் பொருள்களில் 
இறைச்சிகள் மிகச் சிறந்தவை . தாவரப் பொருள்களாகிய 
பருப்புகள் , கொட்டைகள் முதலியவற்றில் தசையை 
வளர்க்கும் சத்து உள்ளது என்பதை மேலே கூறினோம் . 
ஆனால் , அவைகளை விட மிகச் சிறந்தவை இறைச்சி வகை 
களாம் . தசைகளுக்கு உரம் அளித்துத் தசைகளை வளர்ப் 
பதில் இறைச்சியே சிறந்தது என்றும் , அதற்கு அடுத்தபடி 
சற்று மட்டமானது கொட்டைகளும் பருப்புகளும் என் 
றும் உணவு ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் கூறுகிறார்கள் . 


இதை நாம் கண்கூடாகவும் காண்கிறோம் . இறைச்சி 
உண்ணும் மக்கள் உடல்கட்டுடன் உரமாக இருப்பதையும் 
மரக்கறிகளை மட்டும் உண்போர் சற்று உடல் உரம் 
தளர்ந்து இருப்பதையும் காண்கிறோம் . இப்படிக் கூறுவ 
தனாலே , மாமிச உணவு உண்ணாதவர் , இறைச்சி உணவை 
உண்ண வேண்டும் 

வற்புறுத்துவதாகக் கருதக் 
கூடாது . 

உண்பது அவரவர் விருப்பத்தையும் 
பழக்கத்தையும் பொறுத்தது . ஆகவே , வைத்தியரைத் 
தவிர மற்றவர்கள் , இந்த உணவைத்தான் உண்ண வேண் 
டும் , இந்த உணவை உண்பது கூடாது என்று சொல்லத் 
தகுதியற்றவர்கள் . 


என்று 


உணவை 


சில சமயத்தினர் இறைச்சி உணவை அறவே நீக்கி 
விடுகிறார்கள் . சமணர் என்றும் ஜைனர் என்றும் கூறப் 
படுகிற மதத்தினர் இறைச்சிகளை அறவே உண்பது இல்லை . 
ஆனால் , அவர்கள் பால் , தயிர் , நெய் முதலிய பால் உணவு 
களை உண்கிறார்கள் . ஜைனர்களின் சமயப் பிரசாரத்தி 
னாலே , நமது நாட்டுப் பிராமணர் , இக்காலத்தில் மாமிச 
உணவு உண்பது இல்லை . ஆனால் , அவர்களும் பால் தயிர் 
மோர் நெய்களைத் தாராளமாக உண்கிறார்கள் . ஆனால் , வட 


45 


நாட்டில் உள்ள பிராமணர்கள் இன்றும் புலால் உணவை 
யும் மீன் உணவையும் உண்கிறார்கள் . இறைச்சி உணவை 
உண்ணாதவர் , இறைச்சியோடு சம்பந்தப்பட்ட பால் , தயிர் , 
வெண்ணெய் நெய்களை உண்ணவேண்டும் . இல்லையானால் , 
அவர்களின் தேகசுகம் ஒருவகையில் கெட்டுப் போகும் . 


இறைச்சி உணவில் தசையை வளர்க்கிற சத்தும் , பி . 
வைட்டமின் என்னும் உயிர்ச்சத்தும் நிறைய உள்ளன . 
வைட்டமின் என்னும் உயிர்ச்சத்துகளில் மிக முக்கியமான 
உயிர்ச்சத்து தசையை வளர்க்கிற பி வைட்டமின் தான் 
என்பதை மனத்தில் வைக்க வேண்டும் . 


இறைச்சி உணவு , சத்துள்ள உணவு 

ஆகையினால் 
அதை மிதமாக உண்ணவேண்டும் ; அதிகமாக உண்பத 
னால் , உடம்புக்குத் தீங்கு உண்டாகும் . அன்றியும் , ஒரே 
வேளையில் பலவித இறைச்சிகளை உண்பதும் கூடாது . 
இறைச்சிகள் புதியதாகவும் சுத்தமாகவும் இருக்கவேண் 
டும் . பழைய அழுகிய இறைச்சிகள் தீமை உண்டாக்கும் . 


முஸ்லிம்கள் மாடு , ஒட்டகம் முதலியவற்றின் 
இறைச்சிகளையும் உண்கிறார்கள் . மதப்பற்றுள்ள முஸ்லிம் 
கள் , செவிள் உள்ள மீன்களைத் தவிர மற்ற மீன்களை 
உண்பதில்லை . ஐரோப்பியர் மாட்டு இறைச்சியையும் 
பன்றி இறைச்சியையும் உண்கிறார்கள் . இந்துக்கள் மாடு , 
ஒட்டகம் , பன்றி இறைச்சிகளை உண்பதில்லை . ஆனால் , 
எல்லோரும் ஆட்டு இறைச்சியை உண்கிறார்கள் . கோழி , 
வான் கோழி , வாத்து , புறா , காடை , கவுதாரி முதலிய 

இறைச்சிகளையும் உண்கிறார்கள் . பால் ,, 
தயிர் , வெண்ணெய் , நெய் இவைகளும் இறைச்சி வகை 
யைச் சேர்ந்தன வே . மாமிசம் 

மாமிசம் உண்ணாதவர் பால் , தயிர் , 
நெய் , வெண்ணெய்களை அதிகமாகச் சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . பொதுவாக இறைச்சிகளில் பாஸ்பரஸ் என் 


பறவைகளின் 


46 


னும் பொருள் இருக்கிறது . பாஸ்பரஸ் எலும்புகள் வளர் 
வதற்கு மிகவும் உதவி செய்கின்றது . 


கீழே தரு 


இறைச்சிகளைப் பற்றிய குறிப்புகளைக் 
கிறோம் : 


ஆட்டிறைச்சி : 

தேகம் தழைக்கும் . வலிவுண்டாகும் . சத்து அதி 
கரிக்கும் . இதைச் சமைக்கும் போது இதனுடன் கொத்த 
மல்லி , கருவாப்பட்டை , நெய் இவற்றைச் சேர்ப்பது நல்லது . 


வெள்ளாட்டிறைச்சி : 

பத்தியத்திற்கு உகந்த உணவு . மார்புக்கு வலிவைக் 
கொடுக்கும் , கபத்தை அறுக்கும் . பசி உண்டாகும் . உடம் 
பில் பலம் உண்டாகும் . நோய்கள் போகும் . இதனுடன் 
எலுமிச்சம்பழச் சாறு சேர்த்துக்கொள்வது நல்லது . 


ஆட்டு மூளை : 
இதை உண்பதனால் மூளைக்குப் பலம் 

உண்டாகும் . 
கண் குளிரும் . தாதுவிருத்தி உண்டாகும் . இதில் தசை 
களுக்குப் பலம் தருகிற உயிர்ச்சத்து உண்டு . 

உண்டு . சீரணப் 
படுவது கடினம் . இஞ்சி , 

சீரகம் சேர்த்துச் 
சமைக்க வேண்டும் . 


கடுகு , 


ஆட்டு ஈரல் : 

இதில் ஏ.பி.சி.டி.வைட்டமின் என்கிற நான்கு வகை 
யான உயிர்ச்சத்துக்கள் உள்ளன . 

. பி வைட்டமின் என் 
னும் தசைவளர்க்கும் உயிர்ச்சத்து இதில் அதிகமாக 
உண்டு . உடம்பில் சிறிதளவு இருக்க வேண்டிய இரும்பு 
முதலிய உலோகச் சத்துக்களும் இதில் உண்டு . கொழுப் 
பும் இதில் அதிகமாக உண்டு . இதைச் சமைக்கும் போது 


47 


இதனுடன் இலவங்கப்பட்டை ( கருவாப்பட்டை ) சேர்த்துக் 
கொள்வது நல்லது . 


ஆட்டுக் கால் : 

ஆட்டுக்கால் இறைச்சி , கால்களுக்கு வலிவைத் தரும் 
தைரியம் உண்டாக்கும் . எலும்புகளுக்கு வலிவு தரும் . 
இதனுடன் சீரகம் , புதினா சேர்த்துக் கொள்வது நல்லது . 


நுரை ஈரல் : 


ஆட்டின் நுரையீரல் சூட்டை ஆற்றும் . உடம்புக்குக் 
குளிச்ச்சி தரும் . நுரை ஈரலுக்கு ( சுசுவாசப் பைக்கு ) 
வலிவைக் கொடுக்கும் . தேக புஷ்டி உண்டாகும் . மிளகு , 
சீரகம் , புதினா சேர்த்துக்கொள்ளவேண்டும் . 


ஆட்டின் குண்டிக்காய் : 

இதை உண்பதனால் குண்டிக்காய்களுக்கும் இடுப்புக் 
கும் வலிவு உண்டாகும் . இடுப்பு நோயை மாற்றும் . தாது 
வளரும் . இதில் , ஏ.பி. வைட்டமின்களும் உண்டு . இத 
னுடன் மிளகு சேர்த்துச் சமைக்க வேண்டும் . 
கோழிக் கறி : 

சேவல் இறைச்சி அதிக சூடு உண்டாக்கும் . அன்றியும் 
தாது நஷ்டம் உண்டாகும் . ஆகையால் சேவல் கறியை 
உண்பது நல்லதல்ல . பெட்டைக்கோழி இறைச்சியும் சூடு 
பண்ணும் . வாய்வு போகும் . சிலேத்துமமும் போகும் . தாது 
வளரும் . வலிவு உண்டாகும் . சூட்டு உடம்புக்கு உதவாது . 
இதனுடன் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கொள்வது 
நல்லது . 
கருங் கோழிக்கறி : 

கோழியில் கருங்கோழி என்று ஒருவகை யுண்டு . இது 
வெண்ணிறமான இறகு உடையது . இக்கோழியின் தோல் 


48 


கருமை நிறமாக இருக்கும் . இதன் இறைச்சியை உண்பத 
னால் , உதிரம் தூய்மைப்படும் . உதிர சம்பந்தமான நோய் 
கள் தீரும் . வலிவு உண்டாகும் . தேகம் தழைக்கும் . 
குஷ்டம் , வாதநோய் , சூலை , முதலிய நோய்கள் போகும் . 
கோழிக் குஞ்சு : 

நோயாளிக்கும் , பிள்ளைகளுக்கும் நன்மை தரும் . பத்தி 
யத்திற்கு உதவும் . ஜீரணம் ஆகும் . தேகம் பருக்கும் .. 
வான்கோழிக் கறி : 

பலமுண்டாகும் . தேகம் பருக்கும் . குடலின் வலிவை 
அதிகப்படுத்தும் . அதைச் சமைக்கும்போது புதினா, எலு 
மிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 
வாத்துக் கறி : 

இரத்தம் அதிகரிக்கும் . தேகம் தழைக்கும் . மந்திக்கும் . 
காடைக் கறி : 

உடம்பின் சூட்டை அகற்றும் . உதிரம் பெருகும் . 
விரைவில் சீரணமாகும் . சோகை நோய் தீரும் . பலநோய் 
களும் போகும் , தேகம் தழைக்கும் . பத்தியத்துக்கு ஆகும் . 
கவுதாரிக் கறி : 

உதிரம் உண்டாகும் . மூளைக்குப் பலம் தரும் . தேக 
பலமும் வீரியமும் உண்டாகும் . வாதபித்த நோய்கள் தீரும் . 
சூட்டுடம்புக்கு ஆகாது . சூட்டுடம்புக்காரர் இதைச் சாப் 
பிடும்போது எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கொள்வது 
நன்று . பிள்ளை 

பிள்ளை பெற்ற தாய்களுக்குப் பத்தியமாக இவ் 
விறைச்சியைக் கொடுப்பதுண்டு . 
புறாக் கறி : 

இந்த இறைச்சியினால் பாரிச வாயு , பக்கவாதம் , இசிவு , 
வீக்கம் , மகோதரம் , ஆகிய நோய்கள் தீரும் . குண்டிக் 


49 


காய்க்கு வலிமை கொடுக்கும் . கொழுமை யுண்டாகும் . 
இதை உண்ணும்போது திராட்சைப்பழம் உட்கொள்வது 


நலம் . 


உள்ளான் கறி : 

இது பத்தியத்துக்கு ஆகும் . வாதபித்தத்தைத் தணிக் 
கும் . மேகநோய் போகும் . குடலுக்கு வலிவு உண்டாகும் . 
பசி உண்டாகும் . சமைக்கும் போது மிளகும் சீரகமும் 
சேர்த்துக்கொள்ள வேண்டும் . இறைச்சிகளில் பறவை 
களின் இறைச்சி அதிக நல்லது என்று கருதப்படுகிறது . 


கோழி முட்டை : 

தாது அதிகப்படும் . தேகம் தழைக்கும் . இரத்தம் 
உண்டாகும் . இதை அதிக நேரம் வேகவைத்தால் கெட்டி 
யாய் விடும் ; விரைவில் ஜீரணப்படாது ; வாய்வு உண் 
டாகும் . ஆகையினால் , இதை முக்கால் வேக்காடு வேக 
வைத்து உண்ணவேண்டும் . 


வாத்து முட்டை : 

தேகத்துக்கு வலிவு கொடுக்கும் . உடல் பருக்கும் . 
வாயுவை உண்டாக்கும் . மந்திக்கும் . 
டைக்கும் இதுவே குணம் . இஞ்சி , கொத்துமல்லி , சீரகம் 
சேர்த்துச் சமைக்க வேண்டும் . 


வான் கோழி முட் 


குறிப்பு : முட்டைகளில் ஏ.பி. வைட்டமின் என் 
னும் உயிர்ச் சத்துக்களும் தசை வளர்க்கும் பொருளும் , 
கொழுப்பும் உள்ளன . பாலுக்கு நிகரானது முட்டை . 
பால் குறைவாக உள்ள நமது நாட்டில் முட்டையை அதிக 

உண்பது நல்லது . முக்கியமாக வளரும் குழந்தை 
களுக்கும் இது ஏற்றதாகும் . வெள்ளை நிறமான ஓடு உள்ள 
முட்டையைவிட , பழுப்பு நிறமான ஓடு உள்ள முட்டை 
களில் அதிக சத்து உண்டு . சமைக்கும் முட்டைகள் புதி 


மாக 


50 


தானவையாயிருக்க வேண்டும் . அழுகிய முட்டைகளும் 
கெட்டுப்போன முட்டைகளும் ஆகா . 


புறா முட்டை : 
தேகம் தழைக்கும் . தாது அதிகரிக்கும் . ஜீரணம் 

நெய்யில் பொறிக்க வேண்டும் . 


ஆகும் . 


மீன்கள் : 


மீன்களில் பலவகை உண்டு . நல்ல தண்ணீர் மீன் 
களும் கடல் மீன்களும் உள்ளன . மீன்களில் உப்பை இட்டு 
உலர வைத்துக் கருவாடு செய்கிறார்கள் . 

மீன் உணவு . 
மற்ற இறைச்சிகளை விட எளிதில் ஜீரணமாகிறது . இதில் 
பி வைட்டமின் என்னும் தசை வளர்க்கும் சத்து உண்டு 
பொடி மீன்களில் (சிறுமீன்களில் ) கால்ஸியம் என்னும் 
சுண்ணாம்புச் சத்து நிறைய உண்டு . இது எலும்புகளுக்குப் 
பலம் தருகிறது . இதைச் சமைத்து எலும்புகளையும் 
சேர்த்து உண்பதுவழக்கம் . பிள்ளை பெற்ற தாய்க்குப் பொடி 
மீனை மிளகுச் சாறு வைத்துப் பத்தியமாக உண்பிக்கிறது 
உண்டு . பிள்ளை பெற்றவர்களுக்கு எலும்பு பலம் குறைந்து 
விடுகிறது . அதை நிறைவு செய்வதற்கே இந்தப் பத்திய 
உணவு கொடுக்கப்படுகிறது . மாமிச உணவு உண்பவர்கள் 
கூட நமது நாட்டில் , மீன்களைக் 

குறைவாகவே உண்கி 
றார்கள் என்று அரசாங்கத்தார் குறைகூறுகிறார்கள் . நமது 
நாட்டில் கடல் வளம் உண்டு . மீன் உற்பத்தியை அதிகப் 
படுத்த அரசாங்கத்தார் மீன் இலாகா ஏற்படுத்தி மீனை 
அதிகமாக விற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் . சுறா 
மீனின் ஈரலிலிருந்து மீன் எண்ணெய் எடுத்து விற்கப்படு 
வது குறிப்பிடத்தக்கது . 

இறைச்சிகளில் பி விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து 
அதிகம் . ஆனால் , சோடா உப்பு சேர்த்துச் சமைத்தால் 
இந்த உயிர்ச்சத்து அழிந்து போகிறது . சோடா உப்பைச் 


51 


100631 


சேர்க்காமல் சமைக்க வேண்டும் . விரைவில் நன்றாக வேகும் 
என்னும் காரணத்திற்காக இறைச்சியுடன் சோடா உப்பு 
சேர்க்கிறார்கள் . அப்படிச் சேர்ப்பது உடல் நலத்துக்கு 
ஏற்றதல்ல . 

STS 
எண்ணெய்கள் 

N5 
எண்ணெயும் கொழுப்பும் உடல்நலத்துக்கு வேண்டிய 
உணவுப் பொருள்களே . ஆகையால் உணவுடன் இவை 
களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . எள்ளிலிருந்து 
எடுக்கப்படுகிற நல்லெண்ணெயும் , நிலக்கடலையிலிருந்து 
எடுக்கப்படுகிற கடலை எண்ணெயும் தேங்காயிலிருந்து 
எடுக்கப்படுகிற தேங்காய் எண்ணெயும் சமையலுக்கு உப 
யோகப்படுகின்றன . இவ்வெண்ணெய்களைக் 

காய்கறி , 
கீரை , கிழங்கு , குழம்பு , சாம்பார் முதலியவைகளைச் சமைக் 
கும் போது 

அவைகளுடன் சேர்க்கிறோம் . எண்ணெய் 
களுக்குத் தாவரக் கொழுப்பு என்பது பெயர் . 


ஆடு , மாடு , எருமை முதலிய பிராணிகளின் பாலிலிருந்து 
கிடைக்கிற வெண்ணெய் நெய்களையும் உணவுடன் உப 
யோகிக்கிறோம் . இவைகளுக்கு மிருகக் கொழுப்பு என்பது 
பெயர் . மீன்களிலிருந்து எடுக்கப்படுகிற மீன் எண்ணெய் 
களும் மிருகக் கொழுப்பைச் சேர்ந்தவையே . மிருகக் 
கொழுப்பு தாவரக் கொழுப்பு இரண்டும் உடல்நலத்துக்கு 
வேண்டிய பொருள்கள் . 


மிருகக் கொழுப்பாகிய நெய்யிலும் வெண்ணெயிலும் 
ஓரளவு எ விட்டமின் , டி விட்டமின் என்னும் உயிர்ச்சத் 
துக்கள் உள்ளன . மீன் எண்ணெய்களில் அதிக அளவாக 
ஏ . டி . விட்டமின்கள் உள்ளன . தாவரக் கொழுப்புகளா 
கிய எண்ணெய்களில் ஏ . டி . விட்டமின்கள் 

கிடையா . 


52 


ஆனால் , எண்ணெய்களை வெயிலில் காயவைத்தால் , வெயிலி 
லிருந்து எண்ணெய்களில் டி விட்டமின் 

உண்டாகிறது 
என்று ஆராய்ச்சி செய்தவர்கள் கூறுகிறார்கள் . 


நமது நாட்டிலே எண்ணெய் தேய்த்துக் குளிக்கும் 
பழக்கம் தொன்றுதொட்டு இருந்துவருகிறது . நல்லெண் 
ணெய் , தேங்காய் எண்ணெய் இவற்றில் ஏதேனும் ஒன்றை 
உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் உடம்பு முழு 
வதும் தேய்த்து , சிறிது நேரம் எண்ணெய் உடம்பில் 
ஊறியபின் , சீக்காய் அல்லது அறைப்பைத் தேய்த்து வெந் 
நீரில் குளிப்பது வழக்கம் . உடம்பில் தேய்த்த எண்ணெயை 
நன்றாகத் தேய்த்துக் கழுவ வேண்டும் . இப்படி எண்ணெய் 
தேய்த்துக் குளிப்பதனாலே இரண்டு நன்மைகள் உண்டா 
கின்றன . அவை : 


1. உடம்பு முழுவதும் மயிர்க்கால்கள் தோறும் உள்ள 
நுண்ணிய துளைகள் வியர்வையால் அடைபட்டிருக்கும் 
அழுக்கு நீங்கிச் சுத்தம் அடைகின்றன . வியர்வையோடு 
வெளிப்படுகிற அழுக்கினால் மயிர்க்கால் துவாரங்கள் அடை 
படுகின் றன . எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பத 
னாலே மயிர்க்கால்கள் அழுக்கு நீங்கிச் சுத்தப்படுகின்றன . 
ஆனால் எண்ணெய் தேய்த்துத் தண்ணீரில் குளிப்பதனால் 
இத்தன்மை உண்டாகிறதில்லை . இதனால் தான் தேரை 
யரும் நோயணுகாவிதியில் , எண்ணெய் பெறில் வெந் 
நீரில் குளிப்போம் என்று கூறினார் . 


எண்ணெய் குளிப்பதனாலே , மயிர்க்கால் துளைகள் சுத் 
தப்படுவதோடு , நரம்புகளும் பலம் அடைகின்றன . கண் 
குளிர்கிறது . உடம்பில் வியர்வையினால் ஏற்படுகிற " கற் 
றாழை நாற்றம் " எண்ணெய் குளிப்பதனாலே நீங்கிவிடு 

எண்ணெய் குளிக்கும் பழக்கம் இல்லாதவர்களின் 
உடம்பில் அருவெறுப்புள்ள கற்றாழை நாற்றம் வீசுவது 


கிறது . 


53 


உண்டு . எண்ணெய் தேய்த்துக் குளித்தால் அந்த நாற்றம் 
அடியோடு நீங்கிவிடுகிறது . 


2. இரண்டாவது நன்மை என்னவென்றால் , எண் 
ணெய் தேய்த்த உடம்பின் மேல் 

சூரிய வெளிச்சம் 
படுவதனால் , எலும்புக்குப் பலம் உண்டாகிறது . சூரிய 
வெளிச்சத்தில் எலும்புக்குப் பலம் தருகிற டி விட்டமின் 
என்னும் உயிர்ச்சத்து 

உண்டு . 

எண்ணெயில் சூரிய 
வெளிச்சம் படும்போது 

அந்த 

உயிர்ச்சத்து ஏற்படு 
கிறது . இப்படிக் கூறுவதனால் , எண்ணெய் தேய்த்துக் 
கொண்டு வெயிலில் நிற்க வேண்டும் என்பது பொருள் 
அல்ல . அப்படி நிற்பது தவறு . அதனால் தீமை உண்டா 
கும் . 

வெயிலில் இராமல் சூரிய வெளிச்சம் படும்படி நிழ 
லில் இருந்தால் போதும் . எண்ணெய் தேய்த்துக் குளித்த 
பிறகும் சிறிதளவு எண்ணெய்ப் பசை உடம்பில் இருப்பத 
னாலே , அதன்மேல் சூரிய வெளிச்சம் பட்டாலும் டி விட்ட 
மின் ஏற்படுகிறது . ஆகையினால் , வாரத்துக்கு ஒருதடவை 
எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளிப்பது நல்லது . 


விளக்கெண்ணெய் ஆகிய ஆமணக்கு எண்ணெய் 
தேய்த்துக் குளிப்பது தவறு . விளக்கெண்ணெய் தேய்த் 
துக் குளிப்பதால் நரம்புத்தளர்ச்சி உண்டாகும் . கடலை 
எண்ணெய் தேய்த்துக் குளிப்பதும் வழக்கம் இல்லை . 

தாவரக் கொழுப்பாகிய எண்ணெய்களை விட மிருகக் 
கொழுப்பாகிய வெண்ணெய்களில் அதிக சத்து உண்டு , 
ஆனால் , மிருகக் கொழுப்புகளை மட்டும் உணவுடன் உப 
யோகிப்பது நலம் அல்ல . இரண்டையும் சேர்த்துக்கொள் 


வது நலம் . 


தேங்காய் எண்ணெய் , கடலை எண்ணெய் முதலிய 
தாவரக் கொழுப்பிலிருந்து டால்டா , வனஸ்பதி முதலிய 
பொருள்களைச் செய்கிறார்கள் . அவைகளில் ஏ.டி. விட்ட 


உ -4 


54 


மின்கள் கிடையா . மீன் எண்ணெய்களிலும் நெய் வெண் 
ணெய் போன்ற மிருகக் கொழுப்புகளிலும்தான் ஏ.டி. 
விட்டமின்கள் உண்டு . 


புரொட்டின் 


புரொட்டின் என்னும் சொல்லுக்கு முதன்மையானது , 
அடிப்படையானது என்பது பொருள் . எதற்கு முதன்மை 
யானது ? எதற்கு அடிப்படையானது ? என்றால் உடம்பின் 
வளர்ச்சிக்கு இன்றியமையாதது , முதன்மையானது . 
புரொட்டினைப் புரதம் என்றும் கூறுவர் . புரொட்டின் 
( தசையை ) உடம்பை வளர்க்கிறது . மேலும் , அன்றாடம் 
உடம்பில் ஏற்படுகிற தேய்வு கழிவுகளை நிரப்பி , உடம்பை 
நன்னிலையில் வைக்கிறது . அன்றியும் சில நோய்களை வராத 
படி தடுக்கிறது ; உடம்புக்குச் சக்தி தருகிறது . தோல் சதை 
ஜவ்வு முதலியவைகளின் அணுக்களை வளர்த்து அவைகளை 
உறுதிப்படுத்துகிறது . 


எனவே , குழந்தைகளின் தேகம் வளர்வதற்குப் 
புரொட்டின் மிக அவசியமானது.- வளர்ந்தவர்களின் 
தேகத்தில் ஏற்படுகிற தேய்வு கழிவுகளை நிரப்புவதற்கும் 
அவசியமாக வேண்டியிருக்கிறது . இதனால் உணவில் இது 
முதன்மையான பொருளென்பது தெரிகிறது . 


தானியங்கள் , பருப்புகள் காய்கறிகள் , இறைச்சிகள் 
முதலியவற்றில் புரொட்டின் உண்டு . ஆனால் , தாவரப் 
பொருள்களில் இருந்து கிடைக்கிற புரொட்டினை விட , 
இறைச்சிகளில் இருந்து கிடைக்கிற புரொட்டின் சிறந்தது . 
இதனால் , தாவரப் புரொட்டின் வேண்டாம் என்று கூறிய 

கருதக்கூடாது . இரண்டு வகைப் புரொட்டின் 
களும் வேண்டியவையே . 


தாகக் 


55 


பால் , தயிர் , மோர் , முட்டை , இறைச்சி , ஈரல் , மீன் 
முதலியவைகளில் இருக்கும் புரோட்டின் சிறந்தது . வளர் 
கிற குழந்தைகளுக்குப் பாலும் முட்டையும் சிறந்த உணவு . 
கோதுமை , சோளம் , கம்பு , ராகி ( கேழ்வரகு ) , அரிசி ( சிறு 
அளவு ) முதலிய தானியங்களில் புரொட்டின் உண்டு . கட 
லைப் பருப்பு , உளுத்தம் பருப்பு , பச்சைப் பருப்பு , துவரம் 
பருப்பு , பட்டாணி , அவரைக்கொட்டை , பீன்ஸ்கொட்டை 
மொச்சைக்கொட்டை 

முதலிய 

பருப்பு வகைகளிலும் 
புரொட்டின் உண்டு. முந்திரிப் பருப்பு , வாதுமைப் 
பருப்பு , நிலக்கடலை , அக்ரோட் பருப்பு முதலிய கொட்டை 
களிலும் புரொட்டின் உண்டு . உருளைக்கிழங்கு , காரட் 
கிழங்கு (மஞ்சள் முள்ளங்கி ) , பீட்ரூட் முதலியவற்றிலும் 
புரொட்டின் சிறு அளவு உண்டு . புரொட்டின் உணவு 
களை நாள் தோறும் உட்கொள்ள வேண்டும் . 


கொழுப்புப் பொருள்களும் மாவுப்பொருள்களும் 

உடம்புக்கு வெப்பம் அளிக்கிற பொருள் உண்டு . அப் 
பொருள் உடம்பின் வெப்பம் குறைவுபடாதபடி 

செய் 
கிறது . உடலுக்கு வெப்பம் அளிக்கிற 

பொருள்கள் 
இரண்டு .. அவை : கொழுப்புப் பொருள்கள் , மாவுப் 
பொருள்கள் என்பன . 


கொழுப்புப் பொருள் என்பவை , வெண்ணெய் , நெய் , 
மீனெண்ணெய் , நல்லெண்ணெய் , தேங்காய் எண்ணெய் 
முதலியவை . ( இவற்றைப் பற்றி இந்நூலின் மற்றோர் 
இடத்தில் விளக்கமாகக் காண்க . ) 

மாவுப் பொருள் என்பது , ஆங்கிலத்தில் கார்போ 
ஹைட்ரேட்டு என்று கூறப்படும் . அரிசி , கோதுமை , 
சோளம் , கேழ்வரகு , கம்பு முதலிய தானியங்கள் மாவுப் 
பொருள்களாகிய கார்போஹைட்ரேட்டு ஆகும் . வெல் 
லம் , சர்க்கரை , தேன் முதலியவைகளும் இந்தப் பகுதியைச் 


56 


சேர்ந்தவை . கொழுப்புப் பொருள்களும் , மாவுப் பொருள் 
சர்க்கரைப் பொருள்களும் ஆகிய இவை உடம்புக்கு வெப் 
பம் அளித்துச் சக்தியைத் தருகின்றன . மாவுப் பொருள் 
களும் சர்க்கரைப் பொருள்களும் விரைவாக எரிந்து உடம் 
புக்கு வெப்பத்தையும் சக்தியையும் அளிக்கின்றன . 
கொழுப்புப் பொருள்கள் , மெல்ல நின்று எரிந்து வெப்பத் 
தையும் சக்தியையும் அளிக்கின்றன . 


உப்புக்களும் உலோகங்களும் 
இரும்பு , செம்பு , துத்தநாகம் , வெள்ளி , பொன் , கால் 
ஸியம் , ஸோடியம் , பொட்டாஸியம் , பாஸ்பரஸ் , ஸல்பர் ,, 
அயோடின் முதலிய உலோகப் பொருள்களும் உப்புப் 
பொருள்களும் நமது உடம்பில் இருக்கின்றன . இவை 
மிகச் சிறிதளவு இருந்தபோதிலும் உடல் நலத்துக்குத் 
தேவையாக உள்ளன . இரத்தத்தில் இரும்புச் சத்து 
உண்டு ; அதனுடன் செம்புச் சத்தும் சிறிதளவு உண்டு . 
மூளையில் துத்தநாகச் சத்து உண்டு . வெள்ளி , பொன் 
முதலிய உலோகங்களும் மிகச் சிறிய அளவில் இருக்கின் 
றன . 


அயர்ன் டானிக் சாப்பிடும்படி சில சமயங்களில் 
டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா ? அயர்ன் டானிக் 
என்பது அயம் ( இரும்பு ) சேர்ந்த மருந்து . நமது நாட்டு 
வைத்தியர்களும் அயச் செந்தூரத்தைச் ( இரும்புச் செந் 
தூரம் ) சில நோய்களுக்குக் கொடுக்கிறார்கள் . செம்பி 
லிருந்து தாம்பிரச் செந்தூரமும் தாம்பிர பஸ்பமும் , வெள் 
ளியிலிருந்து வெள்ளி பஸ்பமும் , பொன்னிலிருந்து தங்கபஸ் 
பமும் நமது நாட்டு வைத்தியர்கள் செய்து நோயாளிகளுக் 
குக் கொடுக்கிறார்கள் . இதிலிருந்து தெரிவது என்ன 
வென்றால் , நமது உடல் நலத்துக்கு உலோகங்களும் சிறி 
தளவு தேவைப்படுகிறது என்பதே . ஆனால் , இந்த உலோக 


57 


மருந்துகளை , வைத்தியர் சொன்னால் தவிர , நாம் வாங்கிச் 
சாப்பிடுவது கூடாது . நாம் உண்ணும் உணவிலேயே இந்த 
உலோகச் சத்துக்கள் கலந்து இருக்கின்றன . 


குறிப்பு : கடைகளில் விற்கும் இந்த உலோக மருந்து 
களை வாங்கிச் சாப்பிடுவது ஆபத்தானது . இந்த மருந்து 
கள் சரியானபடி செய்யப்படாவிட்டால் , இவை நஞ்சாக 
மாறி உடம்பையே கெடுத்து அழித்துவிடும் . உதாரண 
மாகத் தாம்பிரபஸ்பம் , தாம்பிரச் சுன்னம் என்னும் மருந்து 
கள் செம்பிலிருந்து செய்யப்படுகிறது . செம்போடு ஒரு 
விதக் களிம்பு சேர்ந்திருக்கிறது . இந்தக்களிம்பு விஷத் 
தன்மை உள்ளது . களிம்பை நீக்கிய பிறகு ஷ மருந்து 
களைச் செய்ய வேண்டும் . அப்படிச் செய்வது மிகமிகக் 
கடினம் . சுத்தி செய்யாத செம்பிலிருந்து செய்யப்பட்ட 
மேற்படி மருந்துகளைச் சாப்பிட்டால் உடல் நலம் கெட்டு 
உடம்பை அழிக்கும் . 


அதுபோலவே லங்கபஸ்பம் என்னும் மருந்தும் . 
லங்கபஸ்பம் ஈயத்திலிருந்து செய்யப்படுகிறது . இந்த 
மருந்து நல்லமுறையில் செய்யப்பட்டால் நலம் பயக்கும் . 
நல்ல முறையில் செய்யப்படாத லங்கபஸ்பம் நஞ்சுத் 
தன்மையுடையது . இதனால் தான் " வங்கம் தின்றால் பங்கம் " 
என்னும் பழமொழியும் வழங்குகிறது . வெள்ளி பஸ்பத்தி 
னால் யாதொரு கெடுதியும் இல்லை . வெள்ளி பஸ்பம் நரம்பு 
களைப் பலப்படுத்துகிறது . அயச்செந்தூரம் இரத்த விருத் 
திக்கு ஏற்றது . தங்க பஸ்பம் நரம்புகளுக்குப் பலம் கொடுக் 
கும் . அதேசமயத்தில் சிற்றின்ப இச்சையை அதிகமாக 
உண்டாக்கும் . இதனால் தான் " இருக்கிறவன் இரும்பைத் 
தின்னு , போகிறவன் பொன்னைத் தின்னு " என்னும் பழ 
மொழி ஏற்பட்டிருக்கிறது . இப்பழமொழியில் இரும்பு 
என்பது அயச்செந்தூரம் ; பொன் என்பது தங்கபஸ்பம் 
ஆகும் . 


58 


இந்த உலோகங்களைத் தவிர , உடம்பில் வேறு முக்கிய 
மான உலோகப் பொருள்களும் உள்ளன . அவற்றைப் 
பற்றி ஆராய்வோம் : 


கால்ஸியம் : 


கால்ஸியம் என்பது சுண்ணாம்பு . எலும்புகளும் பற் 
களும் கால்ஸியம் பாஸ்பேட் என்னும் பொருளினால் அமைந் 
தவை . ஆகவே , கால்ஸியம் என்னும் சுண்ணாம்புப் பொருள் 
நமது உடல் நலத்துக்கு அவசியமானது . கால்ஸியம் , 
எலும்புகளையும் பற்களையும் வளர்த்து பலப்படுத்துவ 
தோடு வேறு வேலைகளையும் செய்கிறது . இடைவிடாமல் 
வேலை செய்து கொண்டிருக்கிற இருதயத்தை , நன்றாக 
வேலை செய்வதற்குக் கால்ஸியம் உதவி செய்கிறது . 
மேலும் நரம்புகளுக்கும் இரத்தத்திற்கும் கால்ஸியம் 
தேவைப்படுகிறது . தேவையான அளவு கால்ஸியம் உடம் 
பில் இல்லையானால் எலும்புகள் உறுதிப்படா , பற்களும் 
விரைவில் கெட்டுப்போகும் . வளர்கிற குழந்தைகளின் 
உடம்பில் கால்ஸியம் இல்லையானால் , எலும்புகள் மென்மை 
யடைந்து , வளர்ச்சி குன்றிவிடும் . இருதய நோய்களும் உண் 
டாகும் . 

பிள்ளைப்பேறுபெற்ற தாய்மாருக்கும் , கருத் 
தரித்த பெண்களுக்கும் இந்தக் 

கால்ஸியம் 

தேவை . 
ஆகவே , கால்ஸியம் உள்ள 

உணவு 

எல்லோரும் 
உண்ண வேண்டும் . 

கால்ஸியம் என்னும் சுண்ணாம்புச் சத்துள்ள உணவுப் 
பொருள்கள் : பால் , மோர் , முட்டையின் மஞ்சட் கரு , 
முளைக்கீரை , முருங்கைக்கீரை முதலிய கீரைகள் , பருப்பு 
வகைகள் , வாதுமைப் பருப்பு முதலிய கொட்டை வகைகள் 
முதலியன . தாம்பூலம் போடுவது நமது நாட்டு வழக்கம் . 
தாம்பூலத்துடன் சுண்ணாம்பு சேர்கிறது . தாம்பூலச் சாற்றை 
விழுங்குவதன் மூலம் உடம்பில் கால்ஸியம் சேர்கிறது . 
ஆனால் , தாம்பூலத்துடன் புகையிலை போடுவது கூடாது . 


59 


அப்படிச் செய்வது உடம்புக்குத் தீமை பயக்கிறது . ராகி 
( கேழ்வரகு ) , சோளம் , கோதுமை , தவிடு உள்ள அரிசி , 
உருளைக்கிழங்கு , முள்ளங்கி , பீட்ரூட் கிழங்கு , காரட் 
கிழங்கு (மஞ்சள் முள்ளங்கி ) , இறைச்சி முதலிய பொருள் 
களிலும் சிறிதளவு கால்ஸியம் உண்டு . 


பாஸ்பரஸ் : 


பாஸ்பரஸ் என்பது ஒருவகை உப்பு , இது , கால்ஸியத் 
தைப் போலவே எலும்புகளையும் பற்களையும் வளர்க்கிறது . 
ஆகவே , பாஸ்பரஸ் எலும்புகளும் பற்களும் வளர்வதற்குத் 
தேவைப்படுகிறது . எலும்புகளை வளர்ப்பதோடு நரம்பு 
களும் தசைகளின் ஜவ்வுகளும் நன்னிலையில் இருக்கும்படி 
வைக்கிறது . 

வழியாக உடம்பில் சேர்க்கிற 
கார்பேஹைட்ரேட் என்னும் மாவுப் பொருளையும் கொழுப் 
புப் பொருளையும் கரைத்துப் பிரித்து அவை உடம்புக்குப் 
பயன்படும்படியான நிலையை உண்டாக்குகிறது . இரத்தத் 
துக்கும் ஓரளவு பாஸ்பரஸ் தேவைப்படுகிறது . 


உணவின் 


பாஸ்பரசும் , கால்ஸியமும் தகுந்த அளவாக உடம்பில் 
இருந்தால் தான் எலும்புகள் நன்றாக வளரும் . தகுந்த அள 
வாக இல்லாமல் ஏற்றக்குறைவாக இருந்தால் எலும்புகள் 
நன்கு அமையா . ஆனால் , போதுமான டி விட்டமின் என் 
னும் எலும்பு வளர்க்கும் உயிர்ச்சத்து உடம்பில் இருக்கு 
மானால் , எலும்புகள் நன்றாக வளரும் . பாஸ்பரஸ் உள்ள 
உணவுப் பொருள்களாவன : 


பால் , மோர் , முட்டை , பருப்பு வகைகள் , வாதுமை 
முந்திரி முதலிய கொட்டை வகைகள் , ராகி ( கேழ்வரகு ) , 
சோளம் , வெள்ளரிக்காய் ( இதைத் தோல் சீவாமல் உண்ண 
வேண்டும் . ) வசளைக்கீரை , மஞ்சள் முள்ளங்கி ( காரட் 
கிழங்கு ) , முள்ளங்கி , இறைச்சி , மீன் முதலியவை . 


60 


இரும்பு : 

இரும்பு என்னும் அயம் நமது உடம்பின் நலத்துக்குத் 
தேவையானது என்று மேலே கூறினோம் . இரும்புச் சத் 
துள்ள உணவுப் பொருள்களைச் சாப்பிட்டால் போதுமான 
அயச்சத்து உடம்பில் சேரும் . அப்பொருள்களாவன :: 
முளைக்கீரை , தண்டுக்கீரை , தக்காளி , வெள்ளரிக்காய் , 
வெங்காயம் , பருப்புகள் , கேழ்வரகு முதலிய தானியங்கள் , 
இறைச்சி , முட்டை , ஈரல் , முலாம் பழம் , தர்பூசிப் பழம் , 
உருளைக்கிழங்கு , உலர்ந்த பேரீச்சம் பழம் முதலியன . 


குளோரின் , அயோடின் : 

இந்த உப்புக்களும் உடல் நலத்துக்குத் தேவை . குளோ 
ரின் , இரத்தத்தைச் சரியான முறையில் இருக்கச் செய்ய 
வும் , ஜீரணக் கருவிகள் உணவை ஜீரணம் செய்வதற்கும் 
இது வேண்டியதாக இருக்கிறது . நாம் உணவுடன் சேர்த் 
துக்கொள்கிற சாதாரண உப்பில் குளோரின் இருக்கிறது . 
அன்றியும் பச்சையான கீரைகளிலும் , தக்காளிப் பழம் 
அனாசிப்பழம் , வசளைக் கீரை , வாழைப்பழம் , பேரீச்சம்பழம் 
முதலியவற்றினும் குளோரின் உண்டு . 


கொழுப்புப் பொருள்களையும் கால்ஸியத்தையும் உடம் 
பில் உபயோகப்படுத்துவதற்கு அயோடின் வேண்டி யிருக் 

அயோடின் கீரைகளிலும் , பழங்களிலும் இருக் 
மீன் எண்ணெயிலும் இது உண்டு . 


கிறது . 
கிறது . 


ஆகவே , 


மேலே கூறிய உப்புகளும் உலோகங்களும் காய்கறி 
கீரை கிழங்குகளில் இருப்பதை யறிந்தோம் . 
அவைகளை வேக வைத்தபின் , அந்த உப்புகளும் உலோகங் 
களும் பாத்திரத்தின் அடியில் நீருடன் கலந்து இருக்கும் . 
அந்த நீரைக் கொட்டி விடாமல் உணவுடன் பயன்படுத்த 
வேண்டும் . இதைச் சமையல் செய்வோர் உணர வேண்டும் . 


61 


மானவை . 


விட்டமின் என்னும் உயிர்ச் சத்துக்கள் 

உணவுப் பொருள்களில் உயிர்ச் சத்துக்களும் இருக் 
கின்றன . உயிர்ச் சத்துக்களுக்கு விட்டமின் என்று ஆங்கி 
லத்தில் பெயர் கூறுவார்கள் . விட்டமின் என்னும் உயிர்ச் 
சத்துக்கள் இல்லாமற் போனால் உடல்நலம் கெடும் ; பலவித 
நோய்கள் உண்டாகும் . ஆகவே , உயிர்ச் சத்துக்கள் உடல் 
நலத்துக்கு மிக மிக இன்றியமையாதவை . 

பல உயிர்ச் 
சத்துக்கள் உள்ளன . அவைகளில் நான்கு முக்கிய 

அந்த நான்கு உயிர்ச் சத்துக்களுக்கு ஆங்கில 
எழுத்து வரிசைப்படி விட்டமின் , பி விட்டமின் , 
சி விட்டமின் , டி விட்டமின் என்று பெயர் கூறுவார்கள் . 
இந்த விட்டமின்களைப் பற்றி ஒவ்வொருவரும் நன்றாக 
அறிந்திருக்க வேண்டும் . விட்டமின் குணங்களை அறிந்து 
அந்த உணவுகளை உட்கொண்டு வந்தால் பெரும்பாலும் 
நோய் வராமலே தடுத்து விடலாம் . நோயற்ற வாழ்வு 
வாழ்வதற்கும் , உடம்பில் நோய் வராமல் தடுப்பதற்கும் 
விட்டமின் என்னும் உயிர்ச்சத்துக்களைப் பற்றிய விபரங் 
களை நன்கறிந்து கொள்ள வேண்டும் . ஆகவே அவற்றை 
ஒவ்வொன்றாக ஆராய்வோம் . 


ஏ விட்டமின் : 


இந்த உயிர்ச்சத்து , உடம்பின் வளர்ச்சிக்கும் உடம்பில் 
நோய்க் 

கிருமிகள் புகாமல் தடுப்பதற்கும் கண்களின் 
பார்வை கெடாமலிருப்பதற்கும் மிக முக்கியமானது . 

சிறு குழந்தைகள் பெரியவர்களாக வளர்கிற உடல் 
வளர்ச்சிக்கும் , வளர்ந்தவர்களின் உடம்பில் ஏற்படுகிற 
தேய்வு கழிவுகளை நிரப்புவதற்கும் இந்த உயிர்ச்சக்து முக் 
கியமானது . தேகத்தில் இந்த உயிர்ச்சத்து இல்லாவிட் 
டால் , உடம்பின் தோல் சொறசொறப்பாகவும் சொறி 
உள்ளதாகவும் இருக்கும் . நோய்க் கிருமிகள் எளிதில் 
தேகத்தில் புகுந்து நோயை உண்டாக்கும் . 


62 


இந்த ஏ விட்டமின் உயிர்ச்சத்து உடம்பில் இல்லா 
விட்டால் , கண் பார்வை மங்கும் . இரவில் கண் தெரியா 
மல் போகிற மாலைக்கண் முதலிய கண்ணைப் பற்றிய நோய் 
உண்டாகும் . ஆகவே இந்த உயிர்ச்சத்து உடல்நலத்துக்கு 
மிக முக்கியமானது . இந்த ஏ விட்டமின் எந்தெந்த 
உணவுப் பொருள்களில் இருக்கிறது என்று பார்ப்பதற்கு 
முன்பு இந்த விட்டமின் எப்படி உண்டாகிறது என்பதைக் 
காண்போம் . 


ஏ விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து சூரிய வெளிச்சத் 
தில் இருக்கிறது . இந்தச் சத்தைச் சூரிய வெளிச்சத்தி 
லிருந்து மரம் செடிகள் இழுத்துக் கொள்கின்றன . எனவே 
பசுமையான இலை தழைகளில் ஏ விட்டமின் காணப்படு 
கிறது . பசுந்தழைகளையும் இலைகளையும் புற்களையும் தின் 
கிற ஆடு மாடுகளின் பாலிலும் , அதிலிருந்து கிடைக்கிற 
வெண்ணெய் , நெய்களிலும் இந்த உயிர்ச்சத்து உண்டு . 
பச்சை நிறமான இலை தழைகளில் தான் இந்த விட்டமின் 
இருக்கிறதே தவிர , காய்ந்து உலர்ந்து போன புல் வைக் 
கோலை மட்டும் தின்கிற ஆடு மாடுகளின் பாலிலும் வெண் 
ணெயிலும் இந்த ஏ விட்டமின் கிடைக்காது .. 

ஆகவே , 
பசுமையான இலை தழை தின்கிற கால்நடைகளின் பால் , 
தயிர் , வெண்ணெய்களில் ஏ விட்டமின் உண்டு . 


ஏரி குளம் கடல் முதலிய நீர்நிலைகளில் பாசிகளும் நீர்ப் 
பூண்டுகளும் வளர்கின்றன . இந்தச் செடிகளும் சூரிய 
வெளிச்சத்திலிருந்து ஏ விட்டமினை எடுத்துக் கொள்கிறது . 
சிறு மீன்கள் இந்தப் பாசிகளையும் நீர்ப்பூண்டுகளையும் தின் 
கிறபடியால் , அவைகளின் உடம்பில் ஏ விட்டமின் உண்டு . 
சிறிய மீன்களைப் பிடித்துத் தின்று உயிர் வாழ்கிற பெரிய 
மீன்களின் உடம்பிலும் ஏ விட்டமின் உண்டு . ஆகவே 
காட்லீவர் ஆயில் , ஷார்க் ( சுறாமீன் ) லீவர் ஆயில் முதலிய 


63 


மீன் எண்ணெய்களில் ஏ விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து 
இருக்கிறது . 


மஞ்சள் நிறமான காய்கறி கிழங்குகளிலும் இந்த 
உயிர்ச்சத்து உண்டு என்று ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் 
கூறுகிறார்கள் . 


கம்பு என்னும் தானியத்திலிருந்து ஏ விட்டமின் என் 
னும் உயிர்ச்சத்துகளை உண்டாக்கிக் கொள்ளலாம் . கம்பை 
நீரில் ஊறவைத்து ஈரத் துணியில் முடிந்து ஈரம் புலராமல் 
வைத்தால் இரண்டு நாட்களில் முளை வெளிப்பட்டு முளைக் 
கும் . முளையுள்ள இந்தக் கம்பை சர்க்கரை அல்லது வெல் 
லத்துடன் மென்று தின்னலாம் . இதில் ஏ விட்டமின் 
என்னும் உயிர்ச்சத்து உண்டு . 


( குறிப்பு : இந்த முளைத்த கம்பில் சி விட்டமின் கிடை 
யாது . ஏ விட்டமின் மட்டும் உண்டு . ) 


நமது நாட்டிலே கன்று ஈன்ற பசுக்களுக்கு முளை விட்ட 
கம்புடன் சிறிது வெல்லம் கலந்து தின்னவைக்கும் வழக்கம் 
உண்டு . 

முளைக்கீரை , தண்டுக்கீரை , சிறுகீரை , முருங்கைக் 
கீரை , கொத்துமல்லிக்கீரை , கோசுகீரை ( முட்டைகோசு ) 
முதலிய கீரைகளிலும் , தக்காளிப் பழம் , பப்பாளிப் பழம் , 
மஞ்சள் முள்ளங்கி ( கேரட் கிழங்கு ) , ஆட்டு ஈரல் , முட் 
டையின் மஞ்சட்கரு , பசும்புல் பசுந்தழை இலைகளைத் தின் 
கிற ஆடு மாடுகளின் பால் , வெண்ணெய் , நெய் முதலிய 
பொருள்களிலும் ஏ விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து 
உண்டு . இவைகளை நமது உணவுடன் சேர்த்துச் சாப்பிட் 
டால் இந்த உயிர்ச்சத்தை நாம் அடையலாம் . 

ஏ விட்டமின் உள்ள உணவுகளை அதிகமாகச் சமைத் 
தால் , இந்த உயிர்ச்சத்து அழிந்து போகிறது . அதிக சூடு 


64 


பட்டால் இந்த விட்டமின் கெட்டுப் போகிறது . ஆகவே 
நெடுநேரம் வேக வைக்காமல் இருப்பது நலம் . மேலும் , ஏ 
விட்டமின் உள்ள பொருள்களைச் சமைக்கும் போது 
காற்றுப் புகாதபடியும் மூடி வைக்க வேண்டும் . ஏ விட்ட 
மின் உள்ள கீரைகள் பழங்கள் முதலிய பொருள்களைக் 
காற்றுப்புகும்படி திறந்து வைத்துச் சமைத்தால் , காற்றி 
லுள்ள பிராணவாயு 

அவைகளுடன் கலந்து அவற்றில் 
உள்ள ஏ விட்டமின் அழிந்து போகிறது . 

ஆகையால் 
அவைகளைச் சமைக்கும் போது மூடி வைத்துச் சமைக்க 
வேண்டும் . மேலும் அதிக நேரம் சமைப்பதும் கூடாது . 


பி . விட்டமின் : 

பி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து , விட்டமின் 
களில் மிகவும் முக்கியமானது. இப்படிச் சொல்வதனாலே 
மற்ற விட்டமின்கள் முக்கியமானவை அல்ல என்று கருத 
வேண்டா . விட்டமின்கள் தேக சுகத்துக்கு மிக இன்றி 
யமையாதவை . அவைகளிலும் இன்றியமையாதது 
பி . விட்டமின் . 


பி . விட்டமின் என்னும் இந்த உயிர்ச்சத்து உடல் 
வளர்ச்சிக்கு இன்றியமையாதது . உடம்பில் உண்டாகிற 
தேய்வு கழிவுகளை இது நிரப்புகிறது . நரம்புகளையும் 
தசைகளையும் பலப்படுத்துகிறது . உடம்புக்குள்ளே இருந்து 
கடினமாக உழைத்து வருகிற உறுப்புகளாகிய மூளை , இரு 
தயம் , ஜீரணக் கருவிகளாகிய தீனிப்பை , குடல்கள் , ஈரல் , 
குண்டி க்காய் முதலியவைகளை இந்த பி . விட்டமின் பலப் 
படுத்துகிறது . இந்த விட்டமின் 

உடம்பில் குறையு 
மானால் , அஜீரணம் பேதி மலச்சிக்கல் , வயிற்றில் நோய் , 
சோர்வு முதலிய நோய்கள் உண்டாகும் . 


இந்த முக்கியமான உயிர்ச்சத்து , அரிசி கோதுமை 
கேழ்வரகு கம்பு சோளம் முதலிய தானியங்களிலும் , 


65 


துவரம் பருப்பு , கடலைப் பருப்பு , பச்சைப் பருப்பு , உளுத் 
தம் பருப்பு முதலிய பருப்பு வகைகளிலும் , மொச்சைக் 
கொட்டை , அவரைக் கொட்டை பீன்ஸ் கொட்டை , வேர்க் 
கடலை , முந்திரிப் பருப்பு , அக்ரோட்டுப் பருப்பு , வாதுமைப் 
பருப்பு முதலியவைகளிலும் , தக்காளிப் பழம் வெங்காயம் 
காரட் கிழங்கு என்னும் மஞ்சள் முள்ளங்கிக் கிழங்கு 
வசளைக் கீரை , பால் , முட்டை , மீன் இறைச்சி முதலியவை 
களிலும் இருக்கிறது . 


அரிசி கோதுமை முதலிய தானியங்களில் இந்த 
பி . விட்டமின் இருக்கிறதென்று கூறினோம் . தானியங் 
களிலுள்ள தவிடுகளில் தான் இந்த விட்டமின் உண்டு . 
நெல்லைக் குத்தினால் உமி வெளிப்படுகிறது . உமிக்குக் 
கீழே அரிசி இருக்கிறது . அரிசியின் மேலே மெல்லிய 
தோல் போன்ற பொருள் புரைபோல் ஒட்டிக் கொண்டிருக் 
கிறது . இந்தப் புரைக்குத் தவிடு என்று பெயர் .. இந்தத் 
தவிட்டில் தான் பி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து 
உண்டு . அரிசியில் தவிடு இருப்பது போலவே கோதுமை 
யிலும் தவிடு உண்டு. 


நெல்லைக்குத்தி உமியை நீக்கும் போது அரிசியின் மேல் 
ஒட்டிக் கொண்டிருக்கிற தவிடு ஓரளவு பிரிந்து போகிறது . 
போனது போக மிகுதியுள்ள தவிடும் அரிசியைப் பல 
தடவை நீரில் கழுவி விடுவதனால் , முழுவதும் பிரிந்து 
போகிறது . எனவே அரிசியை உலையில் இட்டுச் சமைக்கும் 
போது அதில் தவிடு கிடையாது . சோறு வெந்த பிறகு 
கஞ்சியை வடித்து விடுகிற படியினாலே பி . விட்டமின் 
அறவே கழிந்து விடுகிறது . இந்தச் சோற்றை உண்ப 
தினாலே பி . விட்டமின் போய்விட்ட படியினால் , நரம்புகள் 
தசைகள் மூளை இருதயம் ஈரல் முதலிய உறுப்புகளுக்கு 
உரம் அளிக்கும் சத்து கிடைக்கிறதில்லை . தவிடு போகாமல் 
சோற்றைச் சமைத்து அருந்தினால் இந்த உயிர்ச்சத்து நமது 


66 


தேகத்துக்கு எவ்வளவோ 

நன்மையை 

யுண்டாக்கும் . 
சோற்றில் பி . விட்டமின் கழிந்து போய் விடுகிறபடியால் , 
அதற்கு ஈடாக பருப்புகளையும் மாமிசம் மீன் முட்டை 
முதலியவைகளையும் சேர்த்துக் கொள்கிறோம் . 

அரிசியையும் கோதுமையையும் மிஷினில் இட்டுத் 
தீட்டி உமி நீக்குகிறார்கள் . இப்படிச் செய்வதனாலே 
அரிசியிலும் கோதுமையிலும் ஒட்டிக்கொண்டு இருக்கிற 
தவிடும் கழிந்து விடுகிறது . ஆகவே , தவிட்டோடு பி . விட்ட 
மினும் கழிந்து போகிறது . நெல்லைக் கைக்குத்தலாகக் குத் 
தினால் அதிகமாகத் தவிடு கழிந்து போகாது . கைக்குத்தலாக 
இருந்தாலும் மிஷின் குத்தலாக இருந்தாலும் தவிடு போகா 
மல் பார்த்துக் கொள்ள வேண்டும் . கேழ்வரகு , சோளம் 
இவைகளை முழு தானியமாக அரைப்பதினாலே அவைகளில் 
உள்ள தவிடு பிரிந்து போகிறதில்லை . ஆகையால் தான் . 
அரிசி உணவை உண்பவர்களை விடக் கேழ்வரகு உணவை 
உண்கிறவர்கள் அதிக உடல் கட்டோடு இருப்பதைக் 
காண்கிறோம் . 

இக்காலத்தில் கிராமங்களில் கூட நெல்லை அரிசியாக்க 
மிஷின்கள் உள்ளன . மிஷின்கள் இல்லாத காலத்தில் 
நெல்லை உரலில் இட்டு உலக்கையால் உமி நீக்கி அரிசி 
ஆக்குவார்கள் . கைக்குத்தல் அரிசியாகையால் தவிடு 
அதிகமாகப் பிரிந்து போவதில்லை . அந்த அரிசி உடம்புக்குப் 
பலம் அளித்தது . கைக்குத்தலிலும் , நெல்லைக் குற்றி உமி 
யைப் புடைக்கும் போது அதனுடன் தவிடும் இருக்கும் . 
அந்தத் தவிட்டை எடுத்து அதனுடன் வெல்லம் சேர்த்துப் 
பாட்டிமார்கள் சிறுவர்களுக்கு உண்ணக் கொடுப்பார்கள் . 
இதை உண்பதனால் சிறுவர் உடல் நலம்பெற்று வளர்ந்த 
னர் . இந்த வழக்கம் இப்போது மறைந்து போயிற்று . 

பச்சரிசியைவிட புழுங்கல் அரிசியில் சிறிதளவு தவிடு 
உண்டு . எப்படி என்றால் நெல்லை அவித்து உலரவைத்து 


67 


புழுங்கல் 


அதைக் குற்றுகிறபடியினாலே , அவிக்கப்பட்ட நெல்லில் ,, 
தவிடு அரிசியுடன் ஒட்டிக்கொள்கிறது . அந்த நெல்லைக் 
குற்றி அரிசியாக்கும் போது , தவிடு அதிகமாகக் கழிந்து 
போகாமல் , அரிசியோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது . ஆகை 
யினாலே , பச்சரிசியைவிடப் 

அரிசி சிறிது 
சத்துடையது என்பதில் ஐயமில்லை . ஆகவே புழுங்கல் 
அரிசி நல்லது ; அதிலும் கைக்குற்றல் அரிசி நல்லது . 

தவிடு நீங்காத அரிசி அல்லது கோதுமையை உண்ப 
தனாலேயே போதுமான பி . விட்டமின் நமக்குக் கிடைக் 
கிறது என்று கருதவேண்டா . தினந்தோறும் பி . விட்டமின் 
உள்ள வேறு உணவுப் பொருள்களையும் உணவாகக் 
கொள்ள வேண்டும் . பி . விட்டமின் உள்ள வேறு உணவுப் 
பொருள்களை மேலே கூறியுள்ளோம் . 

பி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து , அன லினால் 
அழிந்துபோகிறதில்லை . ஆனால் , சோடா உப்பு என்னும் 
உப்பைச் சேர்த்துச் சமைத்தால் இந்த உயிர்ச்சத்து அழிந்து 
போகிறது . ஆகையினாலே சோடா உப்பு சேர்க்காமல் 
சமைக்க வேண்டும் . உணவு விடுதிகள் சிற்றுண்டிச்சாலை 
கள் முதலிய இடங்களில் இட்டலி , தோசை , 
போண்டா , பச்சி முதலிய உண்டிகளில் சோடா உப்புச் 
சேர்த்துச் சமைக்கிறார்கள் . சோடா உப்பு சேர்ப்பதனாலே 
பண்டங்கள் விரைவாக வெந்து போகின் றன . அன்றியும் 
அந்தப்பண்டங்கள் உப்புசமாகப் பெரிதாகக் காணப்படு 
கின்றன . ஆனால் , பி . விட்டமின் என்னும் முக்கியமான 
உயிர்ச்சத்து அழிந்து போகிறது . அதனாலே உடம்புக்கு 
நலம் உண்டாவதில்லை . ஓட்டல்களில் உணவு அருந்துவது 
உடல் நலத்துக்குத் தீமை பயக்கிறது என்பதற்கு இதுவும் 
ஒரு முக்கிய காரணமாகும் . 

பி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து உடல் நலத் 
துக்கு மிக முக்கியமானது என்பதையும் இந்த உயிர்ச் 


வடை , 


68 


சத்துள்ள பொருள்களை நாள்தோறும் உணவாகக் கொள்ள 
வேண்டும் என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும் . 


பி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்தில் சில உட்பிரிவு 
கள் உண்டு . அவற்றைப்பற்றிய விபரம் நமக்குத் தேவை 
யில்லை . 


சி . விட்டமின் : 

சி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து , இரத்தத்தை 
உரப்படுத்தி நன்னிலையில் 

வைக்கிறது . 

சி விட்டமின் 
இல்லாமற் போனால் இரத்தம் கெடும் . பற்களையும் எலும்பு 
களையும் வளர்ப்பதற்கும் உரப்படுத்துவதற்கும் இந்த 
உயிர்ச்சத்து மற்ற உயிர்ச்சத்துகளுக்கு உதவி செய்கிறது . 
இந்த உயிர்ச்சத்து குறையுமானால் , தசைகள் பலவீனப் 
படும் . இரத்தக் குறைவினால் உண்டாகும் சோகை 
என்னும் நோய் உண்டாகும் . பற்கள் பலமற்றுப் போவ 
தோடு ஈறுகளில் இரத்தம் வடியும் . வாய் நாறும் . பசி 
யிராது . மலபந்தம் முதலிய ஜீரணக் கருவிகளைப்பற்றிய 
நோய்கள் உண்டாகும் . எலும்பு மூட்டுகளில் , முக்கிய 
மாகக் கால் எலும்பு மூட்டுகளில் நோவு அதிகரிக்கும் . 
உடம்பு முழுவதும் நோகும் . சி . விட்டமின் குறைவினால் , 
தேகம் முழுவதும் தசைகளில் நோவு உண்டாவதால் 
குழந்தைகள் ஓயாமல் அழும் . ஆகவே , உடல் நலம் 
சுகமாக இருப்பதற்கு சி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து 
மிக முக்கியமானது . 

சி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து பழங்களிலும் 
கீரைகளிலும் இருக்கிறது . ஆரஞ்சிப் பழத்தில் இந்த 
உயிர்ச்சத்து உண்டு . இரண்டு ஆரஞ்சிப்பழத்தில் உள்ள 
அளவு சி . விட்டமின் ஒரு 

ஒரு சிறு நெல்லிக்காயில் உண்டு 
என்று அறியப்படுகிறது. எனவே நெல்லிக்காயில் இந்த 
உயிர்ச்சத்து மிகவும் அதிகம் . நெல்லிக்காய் ஆண்டு முழுவ 


69 


தும் கிடைக்கிறதில்லை . மார்கழி , தை மாதங்களில் மட்டும் 
கிடைக்கும் . கிடைக்கிற காலங்களில் அதை ஊறுகாய் 
போட்டு வைத்துக்கொள்ளலாம் . அல்லது பாகு காய்ச்சி 
வைத்துக்கொள்ளலாம் . ( வேறு பக்கம் காண்க . ) நெல் 
லிக்காயின் பெருமையை நமது நாட்டில் பண்டைக்காலம் 
முதல் அறிந்திருந்தார்கள் . அதிகமான் நெடுமான் அஞ்சி 
என்னும் அரசன் அருமையான நெல்லிக்கனியை 

நெல்லிக்கனியை ஒளவை 
யார் என்னும் புலவருக்கு அருந்தக் கொடுத்தான் என்றும் , 
நெல்லிக்கனியை உண்ட ஒளவையார் நெடுநாள் உயிர் 
வாழ்ந்திருந்தார் என்றும் ஒரு கதை உண்டு . இதிலிருந்து 
இந்தக் கனியின் பெருமையை அறியலாம் 


நமது நாட்டு 

வைத்தியர்கள் , நெல்லிக்காயிலிருந்து 
சியவனப்பிராசம் என்னும் லேகியம் செய்து நோய்களுக் 
குக் கொடுக்கிறார்கள் . நெல்லிக்கனியைப்பற்றி இந்நூலில் 
காண்க . 

சி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து நெல்லிக்காய் , 
ஆரஞ்சிப்பழம் , தக்காளிப்பழம் , அன்னாசிப்பழம் , 
பப்பாளிப்பழம் , முருங்கைக் கீரை வசளைக் கீரை முதலிய 
வைகளில் உண்டு . முளை விடப்பட்ட மொச்சை , காராமணி , 
பட்டாணி , உளுந்து , பச்சைப்பயறு ஆகிய பயறு வகைளில் 
உண்டு. 


அதாவது ஷ பயறுகளில் ஒன்றை ஒருநாள் தண்ணீ 
ரில் ஊறவைத்து ஈரத் துணியில் முடித்து ஈரம் புலராமல் 
வைத்தால் இரண்டு நாட்களில் முளை விட்டு முளைக்கத் 
தொடங்கும் . இவ்வாறு முளை விடப்பட்ட 

பயறுகளை 
பச்சையாக மென்று தின்ன வேண்டும் . இவற்றில் சி . விட்ட 
மின் உண்டாகிறது . 


ஆனால் எல்லாப் பயறுகளையும் முளை விட்டுப் பச்சை 
யாகத் தின்பது அனுபவத்தில் செய்ய முடியாது . 
அனுப் 

உ -5 


70 


வத்தில் செய்யக்கூடியது ஒன்றுதான் . அதாவது பச்சைப் 
பயற்றை மட்டும் முளை விட்டு உண்ணலாம் . மற்றப்பயறு 
களை அவ்வாறு உண்பது இயலாது . பச்சைப்பயற்றை முளை 
கட்டி அதனுடன் வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து 
தேங்காய்த் திருவலையும் சேர்த்துச் சாப்பிட்டால் சுவையாக 
இருக்கும் . அன்றியும் சி . விட்டமினையும் பெறலாம் . முளை 
விட்ட பச்சைப் பயற்றைப் பச்சடி செய்தும் உண்ணலாம் . 
பழங்கள் விலைய திகம் . ஆகையால் பச்சைப்பயற்றை முளை 
கட்டி உண்பது எளிது . பழம் கிடைக்காதபோதும் இதை 
உண்ணலாம் . 


காய்கறிகளிலும் கீரைகளிலும் சி . விட்டமின் உண்டு , 
புல் இலை தழைகளைத் தின்கிற ஆடுமாடுகளின் பாலிலும் 
சி . விட்டமின் உண்டு . ஆனால் , இந்த உயிர்ச்சத்திலுள்ள 
குறைபாடு என்ன என்றால் , இது அனல் பட்டால் அழிந்து 
போகிறது . ஆகையால் காய்கறி கீரைகளையும் பாலையும் 
வேகவைப்பதனாலும் , காய்ச்சுவதனாலும் அவற்றில் உள்ள 
இந்த உயிர்ச்சத்து முழுவதும் அழிந்துபோகிறது . பாலைக் 
காய்ச்சாமல் அருந்தினால் அதிலுள்ள சி . விட்டமின் 
உடலில் சேரும் . காய்ச்சிய பாலில் இந்தவிட்டமின் இல்லை . 


பி . விட்டமினை வேகவைத்தால் அது சூட்டில் அழிவ 
தில்லை . ஏ . விட்டமின் சிறிது சூடு தாங்கும் . ஆனால் , அதிக 
சூடுபட்டால் அழிந்துவிடும் . சி . விட்டமின் சிறிது அனல் 
பட்டாலும் அழிந்து விடுகிறது . ஆகவே சி . விட்டமின் 
உள்ள உணவுகளைச் சமைக்காமல் பச்சையாகவே உண்பது 
நல்லது . 


டி . விட்டமின் : 

டி . விட்டமின் என்னும் உயிர்ச்சத்து பற்களையும் 
எலும்புகளையும் பலப்படுத்துகிறது . கால்சியம் , பாஸ்பரஸ் 
முதலிய எலும்பை உண்டாக்கும் பொருள்கள் இரத்தத்தில் 


71 


நிறைய இருந்தால் மட்டும் எலும்பு உருவடைந்து பலப் 
படாது . அவற்றோடு இந்த டி . விட்டமின் என்னும் உயிர்ச் 
சத்து இருந்தால்தான் எலும்பும் பற்களும் உருவடைந்து 
பலப்பட்டு வளரும் . எலும்பு பலமாக இல்லாமற்போனால் 
உடம்பு பலமாக இராது . வளரும் குழந்தைகளுக்கும் 
சிறுவர்களுக்கும் , கருவாய்த்த பெண்களுக்கும் , பிள்ளை 
பெற்ற பெண்களுக்கும் இந்த விட்டமின் மிகவும் தேவை . 
இந்த விட்டமின் உடம்பில் இல்லாத குழந்தைகள் நேராக 
நிற்கவும் நடக்கவும் முடியாது . கால் கைகள் வளைந்து 
குறுகிவிடும் . இந்த உயிர்ச்சத்து போதுமான அளவு 
இருந்தால் தான் உடம்பு சுகமாக இருக்க முடியும் . ஆகை 
யால் , எலும்புக்கு உரம் அளிக்கிற இந்த உயிர்ச்சத்து 
எல்லோருக்கும் தேவையானது . 


இந்த உயிர்ச்சத்து சூரிய ஒளியில் இருந்து கிடைக் 
கிறது . சூரிய வெளிச்சம் இல்லாத நாடுகளில் வாழ்பவர் 
களுக்கு எலும்பு உறுதியாக இராது . சூரிய வெளிச்சம் 
அதிகமாக உள்ள நாடுகளில் வாழ்பவர்களுக்கு எலும்பு 
உறுதியாக இருக்கும். நமது நாட்டிலே போதிய சூரிய 
வெளிச்சம் உண்டு . சூரிய வெளிச்சம் உடம்பின் உள்ளே 
பாய்ந்து எலும்புகளைப் 

பலப்படுத்துகிறது . மேலும் 
உடம்பு முழுதும் எண்ணெய் தேய்த்து ஊறவைத்துக் 
குளிக்கும் பழக்கம் நமது நாட்டில் நெடுங்காலமாக இருந்து 
வருகிறது . இது நல்ல பழக்கம் . எண்ணெய் தேய்த்துக் 
குளிப்பதனாலே சூரிய வெளிச்சம் உடம்பில் பாய்ந்து எலும் 
புகளுக்கு உறுதியளிக்கிறது . எப்படியென்றால் , 
ணெயில் சூரிய வெளிச்சம் பாய்வதனால் , எலும்புக்கு உரம் 
அளிக்கிற டி . விட்டமின் உண்டாகிறது . நான்கு நாட் 
களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்துக் குளிக்க 
வேண்டும் என்று தேரையர் கூறுகிறார் . " வீறு சதுர் 
நாட்கொருகால் நெய் முழுக்கைத் தவிரோம் " என்கிறார் . 


எண் 


72 


இப்படிக் கூறுவதனாலே , எண்ணெயை 

உடம்பில் 
தேய்த்துக்கொண்டு வெயிலில் காய்வது நல்லது என்று 
கருதக்கூடாது . வெயிலில் நின்றால் நரம்புகள் சோர்வடை 
யும் . வெயில் வேறு , வெளிச்சம் வேறு என்பதை அறிய 
வேண்டும் . எண்ணெய் தேய்த்து சூரிய வெளிச்சம் படும் 
படி நிழலில் இருந்தால் போதும் . சிலர் , அகலமான கிண் 
ணத்தில் எண்ணெயை ஊற்றி வெயிலில் காய வைத்துப் 
பிறகு அந்த எண்ணெயை உடம்பில் தேய்த்துக் குளிப்பது 
வழக்கம் . இதுவும் நல்ல வழிதான் . எண்ணெயில் சூரிய 
வெளிச்சம் படுவதால் டி . விட்டமின் உண்டாகிறது என் 
பதைக் கண்டறிந்திருக்கிறார்கள் . 

சூரிய வெளிச்சம் இல்லாத இருட்டு வீடுகளில் 
வசிப்பவர்களின் எலும்பு பலமாக இராது . 


காட்லீவர் ஆயில் என்னும் மீன் எண்ணெயில் , எலும் 
புக்கு உரம் அளிக்கும் டி . விட்டமின் நிறைய உண்டு .. 
மற்ற மீன் எண்ணெயிலும் இந்த உயிர்ச்சத்து போதுமான 
அளவு உண்டு . 

வெண்ணெய் நெய்களில் சிறிதளவு இந்த 
உயிர்ச்சத்து உண்டு . தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு 
உண்டு . ஆனால் , நல்லெண்ணெய் முதலிய எண்ணெய் 
களில் இந்த விட்டமின் இல்லை , எனினும் , முன்பு சொல் 
லியது போல தேங்காயெண்ணெய் , நல்லெண்ணெய்களை 
வெயிலில் காயவைத்தால் அவற்றில் இந்த உயிர்ச்சத்து 
உண்டாகிறது . ஆடு மாடுகளின் பாலிலும் இந்த உயிர்ச் 
சத்து சிறிதளவு உண்டு . முட்டை , ஆட்டு ஈரல் முதலிய 
வைகளிலும் இந்த உயிர்ச்சத்து இருக்கிறது . 


குறிப்பு : - மீன் எண்ணெய்களில் டி . விட்டமின் இருப்ப 
தோடு ஏ . விட்டமினும் இருக்கிறது . 

இது வரையில் நான்கு வகையான உயிர்ச்சத்துகளைப் 
பற்றியும் அவற்றின் உபயோகத்தைப்பற்றியும் 


அவை 


73 


எந்தெந்த உணவுப்பொருள்களில் உள்ளன என்பதுபற்றி 
யும் கூறினோம் . இந்த உயிர்ச்சத்துக்கள் நான்கும் இருந் 
தால்தான் உடல் நலம் நன்றாக இருக்கும் . ஒரு உயிர்ச்சத்து 
இருந்து மற்ற உயிர்ச்சத்து இல்லாவிட்டால் தேகசுகம் 
பெறமுடியாது . ஆகவே , எல்லா உயிர்ச்சத்துக்களும் 
உடம்பில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் . 
உயிர்ச்சத்துக்கள் உள்ள உணவுப்பொருள்கள் எவை என் 
பதையும் கூறியுள்ளோம் . அவ்வுணவுகளை 

அவ்வுணவுகளை யெல்லாம் 
சாப்பாட்டுடன் சேர்த்துக்கொண்டால் உடல் நலம் பெற்று 
இனிது வாழலாம் . 


உணவு எப்படி அமைய வேண்டும் ? 


உடம்பு வெப்பமும் , ஊக்கமும் பெறுவதற்கு மாவுப் 
பொருள்களும் , கொழுப்புப் பொருள்களும் தேவை . தசை 
களை வளர்ப்பதற்கு பருப்பு வகைகளும் , பாலும் , இறைச்சி 
வகைகளும் தேவை . எலும்பும் பல்லும் வளர்வதற்கு 
கால்ஸியம் , பாஸ்பரஸ் போன்ற பொருள்கள் தேவை . 
இரத்தம் நன்னிலையில் இருக்க மேற்படி பாஸ்பரஸும் , 
கால்ஸியமும் அதனோடு இரும்புச் சத்தும் தேவை . 
இவற்றையெல்லாம் சேர்த்துக்கட்டி உடம்பை வளர்த்து 
நோய் வராமல் தடுப்பதற்கு நான்கு விதமான விட்டமின் 
கள் எனப்படும் உயிர்ச்சத்துக்கள் தேவை . இவையெல் 
லாம் உண்ணும் உணவில் அமையுமானால் அதுவே தகுந்த 
உணவு ஆகும் . இவையெல்லாம் அமைந்திராத உணவு 
தகுந்த உணவு ஆகாது . 


நமது உணவில் இவை எல்லாம் இருக்கின்றனவா ? 
அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன ? நமது 
உணவை எப்படிச் சீர்படுத்திக்கொள்ளலாம் என்பதை 
ஆராய்வோம் . 


74 


நமது நாட்டு மக்களின் உணவுகள் வேவ்வேறு காரணங் 
களினாலே வேறுபடுகின்றன . மதப்பற்றுக் காரணமாகவும் , 
பழக்க வழக்கக் காரணமாகவும் , பொருளாதாரக் காரண 
மாகவும் , அறியாமை காரணமாகவும் உணவு வேறுபடு 
கிறது . பொதுவாகப் பார்த்தாலும் , ஏழை முதல் செல்வந் 
தர் வரையில் எல்லோரும் உண்ணுகிற உணவு சரியான 
உணவாக இல்லை . 


உணவின் முக்கிய பகுதி மாவுப்பொருள் . அதாவது 
உடம்புக்கு வெப்பம் தருகிற தானியப்பொருள்கள் . தானி 
யத்தில் அதிக சத்துள்ளது கோதுமை என்பதும் , அதற்கு 
அடுத்தது சோளமும் , அதற்கு அடுத்தது கேழ்வரகும் 
கடைத் தரமானது அரிசி என்றும் அறிவோம் . ஆனால் , 
நமது நாட்டில் , அரிசி உணவுதான் முக்கியமானது . 

அரிசி 
உணவில் தவிடுபோன அரிசி மிகவும் மட்டமானது . தவிடு 
உள்ள அரிசி சற்று மேலானது , நமது நாட்டில் ஏழை 
களும் முக்கியமாக கிராமவாசிகளும் கேழ்வரகை முக்கிய 
உணவாகக் கொள்கிறார்கள் . இது நல்ல வழக்கம் . கேழ் 
வரகு உண்பது கேவலமானது என்றும் அனாகரிகமானது 
என்றும் அரிசி உண்ணும் மக்கள் கருதுகிற போதிலும் , 
அரிசியைவிடச் சற்று சத்துள்ள உணவு கேழ்வரகு என்ப 
தில் சிறிதும் ஐயமில்லை . ஆகவே , கேழ்வரகு உண்பவர் , 
அரிசி உண்பவரைப் பார்க்கிலும் உடல் உரம் பெற்றிருப் 
பதைக் காண்கிறோம் . ஆனால் , சோளம் அல்லது கோதுமை 
யை முக்கிய உணவாகக் கொண்டிருப்பவர் அதிக உடல் 
உரமும் பலமும் பெற்றிருப்பதையும் காண்கிறோம் . நமது 
நாட்டு இயற்கை வளம் அரிசியையும் , கேழ்வரகையும்தான் 
விளைவிக்கிறது . ஆகையால் , நாம் அரிசியையும் கேழ்வர 
கையும் தான் உண்டு வாழ வேண்டியிருக்கிறது . 


இப்போது ,நமது அரசாங்கத்தார் கோதுமை உண்ணப் 
பழகிக்கொள்ள வேண்டுமென்று கூறிவருகிறார்கள் - 


75 


நல்ல யோசனைதான் , இது பணம் படைத்தவர் 
களுக்கு ஏற்ற யோசனையே தவிர ஏழை மக்களுக்கேற்ற 
யோசனையல்ல . ஏனென்றால் , கோதுமை உணவில் அதிக 
சத்து இருக்கிறதானாலும் , நெய் அல்லது வெண்ணெய் 
போன்ற மிருகக்கொழுப்பு சேர்க்காமல் கோதுமையை 
உண்பதனால் தீமைதான் உண்டாகும் . வெறும் எண்ணெயை 
மட்டும் கோதுமையுடன் சேர்த்துக்கொண்டால் போதாது . 
வெண்ணெய் அல்லது நெய் சேர்க்காமல் வெறும் எண்ணெ 
யில் சமைத்த கோதுமையை உட்கொண்டால் , மலபந்தம் 
ஏற்படும் . மலபந்தத்தினால் பல நோய்கள் ஏற்படும் . 
இப்படியே தொடர்ந்து நெய் இல்லாமலே கோதுமையைச் 
சாப்பிட்டு வந்தால் , நாளடைவில் மாலைக்கண் நோய் உண் 
டாகும் . அதாவது . இராக்காலத்தில் கண் பார்வை இராது . 
மேலும் , மூத்திரப்பையில் கற்கள் உண்டாகி , கல்லடைப்பு 
என்னும் நோய் உண்டாகும் . நெய் அல்லது மிருகக் 
கொழுப்பை கோதுமையுடன் தாராளமாகச் சேர்த்துக் 
கொண்டால் இந்த வியாதிகள் உண்டாகா . 

மாறாக நல்ல 
உடல் நலமும் தேகபலமும் ஆரோக்கியமும் உண்டாகும் . 

நமது நாட்டிலே பசுக்கள் எண்ணிக்கையில் அதிகம் 
என்றாலும் , பால் , நெய் உற்பத்தியில் மிக சொற்பம் ஆகும் . 
எல்லோருக்கும் போதுமான நெய் கிடைப்பதில்லை . விலை 
யும் அதிகம் . இந்த நிலையில் நம்மவர் கோதுமையை உண் 
பது எப்படி ? வடநாட்டின் நிலைமை மாறானது . அங்கு 
கோதுமை விளைவதோடு 

பால் , 

நெய் , வெண்ணெய் 
உற்பத்தியும் அதிகம் . ஆகவே . வடநாட்டினருக்குக் 
கோதுமையும் பால் , தயிர் , நெய்கள் மலிவாகவும் கிடைப் 
பதால் அவர்கள் அந்த உணவை உண்டு பலன் அடைகிறார் 
கள் . கோதுமையையே முக்கிய உணவாகக் கொள்ளும் 
மேல் நாட்டினரும் ரொட்டியுடன் வெண்ணெயை 
யோகித்து வருகிறார்கள் . ரொட்டியும் , வெண்ணெயும் 
( Bread and Butter ) என்பது வாக்கியம் . அவர்கள் உண 


. 


உப 


76 


வில் ரொட்டி இல்லாமல் வெண்ணெயில்லை , வெண்ணெ 
யில்லாமல் ரொட்டி இல்லை . நாமும் ரொட்டியை உண 
வாகக் கொள்ள வேண்டுமானால் . முதலில் நெய்யாகிய மிரு 
கக்கொழுப்புகளை அதிகமாக உற்பத்தி செய்துகொள்ள 
வேண்டும் . வெறும் டால்டாவிலும் எண்ணெய்களிலும் 
பூரி சப்பாத்தி செய்து சாப்பிட்டால் தீமையேயன்றி நன்மை 
விளையாது . 


ஆகவே , நெய் ,வெண்ணெயாகிய மிருகக் கொழுப்புகளை 
வாங்க வசதி உள்ளவர் , கோதுமையைச் சாப்பிட்டு உடல் 
நலம் பெறலாம் . ஆனால் , மாமிச உணவு உண்பவர் கோதுமை 
உணவை உபயோகப்படுத்துவதில் தவறு இல்லை . ஏனென் 
றால் மாமிசத்தை அவர்கள் சேர்த்துக்கொள்கிறபடியால் , 
மாமிசத்தில் கொழுப்பு இருப்பதனாலே கோதுமை உணவு 
அவர்களுக்கு நன்மை செய்யுமே தவிர , தீமை செய்யாது . 
மாமிச உணவு சாப்பிடாதவர்கள் , நெய் அல்லது வெண் 
ணெயாகிய மிருகக்கொழுப்பு சேர்க்காமல் எண்ணெயை 
மட்டும் உடயோகித்துக் கோதுமையை உண்பது நாளடை 
வில் உடலுக்குத் தீமை பயக்கும் . 


அரிசி உணவை உண்கிற நாம் , தவிடு போக்கிய வெண் 
மையான அரிசியை உண்கிறோம் . கார் அரிசி போன்ற 
சிவந்த நிறமுள்ள சத்துள்ள அரிசியைச் 

சாப்பிடுவது 
அநாகரிகம் என்று நினைக்கிறோம் . சோறு சமைத்துக் கஞ்சி 
யையும் வடித்துவிடுகிறோம் . ஆகவே , வெறும் சோற்றில் 
என்ன இருக்கிறது என்றால் , உடம்புக்கு வெப்பம் தருகிற 
மாவுப்பொருள் தவிர அதில் வேறொன்றுமில்லை. 


கஞ்சி வடிக்காமல் அளவாக நீர் வைத்துச் சோறு 
சமைப்பது நல்லது . கஞ்சி வடித்த சோற்றைவிட , பொங்க 
லாகச் சமைப்பது சற்று சத்துள்ளது . தோசை , இட்டலி , 
பொங்கல் சோற்றைவிட சத்து உள்ளவை . ஏனென்றால் , 


77 


கஞ்சி வடிக்காமல் இருப்பதோடு உளுந்து சேர்த்து தோசை 
இட்டலி செய்கிறோம் . உளுந்தில் தசை வளர்க்கிற 
புரொட்டின் என்னும் பொருளும் பி . விட்டமின் என்னும் 
உயிர்ச்சத்தும் இருக்கிறது . ஆகவே , வெறும் சோற்றை 
விட தோசை , இட்டலி , அதிக சத்துள்ள உணவுகளாகும் . 
ஆனால் சோடா மாவு கலக்கக்கூடாது . 


சோற்றுடன் சாம்பார் , குழம்பு , தயிர் , மோர் சேர்த்துக் 
கொள்கிறோம் , சாம்பாரும் குழம்பும் பருப்பினால் செய்யப் 
படுகிறபடியால் , தசை வளர்க்கும் சத்தும் பி . விட்டமினும் 
அவற்றில் இருக்கின்றன . ஆகவே , தவிடும் அதிலுள்ள 
பி . உயிர்ச்சத்தும் தசைவளர்க்கும் சத்தும் போய்விட்ட 
அரிசிச் சோற்றில் பருப்பையும் சாம்பாரையும் சேர்த்துக் 
கொள்வதால் , இழந்து போன க்ஷ சத்துக்களைப் பெறு 
கிறோம் . தோசையுடனும் இட்டலியுடனும் சாம்பார் 
சேர்த்துக்கொள்வது மேலும் பயனுள்ளதாகும் . சோற்றில் 
தயிர் சேர்த்துக்கொள்வதனாலும் சதை வளர்க்கும் சத்து 
கிடைக்கிறது . 


ராகி என்னும் கேழ்வரகை உண்போரும் பருப்பு 
வகைகளையும் தயிரையும் தாராளமாகச் சேர்த்துக்கோள்ள 
வேண்டும் , அரிசி உண்போரும் கேழ்வரகு சாப்பிடப் 
பழகிக்கொள்ளலாம் . 

ஆனால் , கேழ்வரகுடன் நெய் 
சேர்த்துக்கொண்டால் நல்ல பலன் பெறலாம் . நெய் 
சேர்க்காமல் கேழ்வரகு உண்பதனால் மலச்சிக்கலும் வயிற் 
றில் கோளாறும் ஏற்படும் . 


சோறும் குழம்பும் , தயிரும் உண்பதனால் மட்டும் அது 
நல்ல உணவாய்விடாது . சோற்றுடன் . காய்கறி , கிழங்கு 
கள் , கீரை முதலியவற்றைச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 
சோற்றைமட்டும் வயிற்றில் இறக்குவதற்காகக் சிறிது 
அளவு காய்கறியை உபயோகிப்பது கூடாது . உண்ணும் 


78 


உணவில் பகுதி அளவு காய்கறி , கிழங்கு , கீரைகளாக 
அமைய வேண்டும் . காய்கறிகளைச் சமைப்பதிலும் , சாம்பா 
ரிலும் நெய் அல்லது வெண்ணெய் போதுமான அளவு 
சேர்க்க வேண்டும் . சோற்றுடன் நாள்தோறும் பாலும் 
தயிரும் நிறைய சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 


மாமிசம் உண்போர் இறைச்சி , முட்டை . மீன் வகைகளை 
உணவுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . வாரத்திற்கு 
ஒரு தடவை ஈரல் சேர்த்துக்கொள்வது நல்லது . 


மாமிசம் உண்ணாதவர் காய்கறி கிழங்குகளையும் . கீரை 
களையும் அதிகமாகச் சேர்த்துக் கோள்வதோடு , தினம் 
பாலையும் தயிரையும் , நெய்யையும் சேர்த்துக்கொள்வது 
அவசியம் . பருப்புவகைகளையும் கொட்டைகளையும் சேர்த் 
துக்கொள்ளவேண்டும் . 


உண்ண 


வேண்டிய 


இந்நூலில் கூறப்பட்டுள்ள உணவுப்பொருள்களையும் 
அவற்றில் உள்ள சத்துப்பொருள்களையும் கவனித்தால் 
எந்தெந்த உணவுப்பொருள்களைச் 

சேர்த்து 
வேண்டுமென்பது விளங்கும் . சாப்பாட்டில் இது இது 
உண்ண வேண்டும் . என்று எளிதில் கூறி விடலாம் . ஆனால் , 
அவைகளைப் பெற வசதி வேண்டுமல்லவா ? ஆகவே , ஒவ் 
வொருவரும் தங்கள் தங்கள் வசதிக்கேற்றபடி தங்களுக்கு 

உணவுகளைச் சமைத்துக்கொள்வார்களாக . 
உடம்பின் நலத்துக்கு வேண்டிய பொருள்கள் இன்னின்ன 
என்று மேலே கூறியுள்ளோம் . அதைக் கவனித்து அதன் 
படி வசதிக்கேற்றாற்போல உணவு தயார் செய்துகொள்ள 
லாம் . 

உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் அததற்குரிய 
தொழில்களைச் செய்கின்றன . ஆயினும் , சில உறுப்புகள் 
அதிகமாக உழைத்து வேலை செய்கின்றன . அவ்வுறுப்புகள் 
நன்கு பாதுகாக்கப்படவேண்டும் . உடம்புக்கு உள்ளே 


79 


யிருக்கிற சில உறுப்புகள் மிகுதியாக உழைக்கின்றன . 
உழைப்புக்கு ஏற்றபடி அவை உரமும் பலமும் உள்ளவை 
களாக இருக்க வேண்டும் . அப்பொழுதுதான் அவை மேன் 
மேலும் நன்றாக உழைத்து உடம்பை நன்னிலையில் இருக்கச் 
செய்யும் . 


உடம்புக்குள்ளே இருந்து அதிகமாக உழைத்து வேலை 
செய்கிற உறுப்புகளில் மூளை , நுரையீரல் ( சுவாசப்பை ) , 
இருதயம் , இரைப்பை , குடல்கள் , ஈரல் என்பவையாகும் . 
நாம் உண்ணும் உணவினால் இந்த உறுப்புகளும் உரம் 
பெறுகின்றன என்றாலும் , இவற்றிற்குப் பலம் தருகிற 
தனி உணவுப் பொருள்களும் உள்ளன . அவற்றைக் கீழே 
தருகிறோம் . உணவுப்பொருள் அல்லாத சில மருந்துப் 
பொருள்களும் அவ்வுறுப்புகளுக்கு 

பலந் தருகின் றன . 
அந்த மருந்துப் பொருள்களின் பெயரையும் கீழே தருகி 
றோம் . மருந்துப் பொருள்களை வைத்தியர்களைக் கொண்டு 
மருந்தாகச் செய்து உபயோகிக்க வேண்டும் . அவற்றை 
உபயோகிக்கத் தெரியாதவர் , உணவுப் பொருள்களை 
மட்டும் உபயோகிக்கலாம் . 


தலை மூளைக்கு வலிமை தருகிற பொருள்கள் : 


வெள்ளாட்டுப் பால் , வாதுமைப் பருப்பு , சுரை விரை , 
பறவைகளின் இறைச்சி , ஆட்டின் தலை மூளை , நெல்லிக் 
காய் , நாரத்தம் பழம் , ரோசாப்பூ , இஞ்சி முதலியவை . 
( தான்றிக்காய் , கோரைக் கிழங்கு , சடாமாஞ்சில் , அகிற் 
கட்டை , சந்தனம் , இலவங்கம் , கஸ்தூரி , முத்து முதலி 
யவைகளும் மூளைக்கு வலிமை தரும் பொருள்களே . இவை 
உணவுப் பொருள்கள் அல்ல ; மருந்துப் பொருள்கள் , 
வத்தியர்கள் மூலமாக இவற்றை மருந்தாகச் செய்து 
உபயோகப்படுத்தலாம் . ) 


80 


இருதயத்திற்கு வலிமை தருகிற பொருள்கள் : 

நெல்லிக்காய் , மாதுளம் பழம் , கொத்தமல்லி , 
ரோசாப்பூ , நாரத்தம் பழம் , வெற்றிலை , சீமையத்திப்பழம் , 
முதலியவை . ( சந்தனம் , முத்து , பவழம் , வெள்ளி , கிச்சிலிக் 
கிழங்கு , கோரைக்கிழங்கு , சடாமாஞ்சில் , லவங்கப்பட்டை , 
குங்குமப்பூ , ஏலம் , ஏலக்காய் , இலவங்கம் முதலிய பொருள் 
களும் இருதயத்திற்கு வலிமை தருவன . இவற்றை , மருந் 
தாகச் செய்து உபயோகிக்கவேண்டும் . ) 


யன் . 


இரைப்பைக்கு வலிமை தருகிற பொருள்கள் : 
நெல்லிக்காய் , புதினா இலை , மிளகு , நாவல் பழம் முதலி 

( சாதிக்காய் , இலவங்கப்பட்டை , இலவங்கம் , ஏலக் 
காய் , கோரைக் கிழங்கு , கிச்சிலிக் கிழங்கு , ரோசாப்பூ , 
அகிற்கட்டை முதலியவையும் இரைப்பைக்கு உரம் அளிப் 

தெரிந்தவர்களைக் கொண்டு இப் பொருள்களினால் 
மருந்து செய்து உண்ணலாம் . ) 


பன . 


ஈரலுக்கு வலிமை தரும் பொருள்கள் : 

திராக்ஷைப் பழம் , மாதுளம்பழம் , காசினிக்கீரை , 
ரோசாப்பூ , ஆட்டு ஈரல் , பிஸ்தா பருப்பு , முதலியவை ஈர 
லுக்கு வலிமை தருவன . ( ஜாதிக்காய் , கோரைக் கிழங்கு , 
இலவங்கப்பட்டை , கிச்சிலிக் கிழங்கு , ஏலக்காய் , அகிற் 
கட்டை முதலியவைகளும் வலிமை தருவன . அறிந்தவர் 
களைக் கொண்டு இவற்றை மருந்து செய்து உபயோகிக்க 
லாம் . ) 


( குறிப்பு : மேலே கூறப்பட்ட மருந்துச் சரக்குகளைப் 
பற்றிக் கவலைப்பட வேண்டாம் . ஆனால் , மேலே கூறப் 
பட்ட உணவுப் பொருள்களை மட்டும் உபயோகப்படுத்திப் 
பயன் பெறலாம் . ) 


81 


தாது விருத்தியைத் தருகிற சில உணவுப் பொருள் 
களைக் கீழே தருகிறோம் . அவற்றை உபயோகித்துப் பயன் 
பெறலாம் . 


முள்ளங்கிக் 

கிழங்குகள் , ( வெள்ளை முள்ளங்கி , 
சிவப்பு முள்ளங்கி , மஞ்சள் முள்ளங்கியாகிய கேரட் ) பசு 
வின் பால் , வெள்ளாட்டுப்பால் , பால் சோறு , பாயசம் ,, 
வெங்காயம் , ஆட்டிறைச்சி , 

கௌதாரிகளின் 
இறைச்சி , வாதுமைப் பருப்பு , பேரீச்சங்காய் , கோழி 
முட்டை , மீன்கள் முதலியவை . 


காடை 


சர்பத்து , பானகம் , முறபா வகைகள் 


சர்பத்துகள் , பானங்கள் , முறபாக்களைச் செய்யும் 
விதத்தையும் , அவற்றின் குணங்களையும் , இங்கு 
எழுதுகிறேன் . இதை வீட்டிலேயே 
உபயோகப்படுத்தலாம் . 


செய்து 


காடி சர்பத்து : 
நல்ல சீமைக் காடி ஒருபடி . 

சர்க்கரை படி . ( சர்க் 
கரைக்குப் பதிலாகக் கற்கண்டை சேர்க்கலாம் . ) சர்க்கரை 
அல்லது கற்கண்டைப் பாகு காய்ச்சிப் பதமான போது 
அதில் காடியைக் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுத் துழாவிக் 
கடைசியில் கொஞ்சம் பன்னீர் விட்டுத் துழாவிச் சர்பத்துப் 
பதத்தில் எடுத்துப் புட்டியில் விட்டு வைக்க வேண்டும் . 


காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு தோலா எடை 
சாப்பிடலாம் . தாகத்தை அடக்கும் . பித்தத்தை நீக்கும் . 
பசியை உண்டாக்கும் . நீரைப் போக்கும் . 


82 


காடி சர்பத்து : ( வேறு வகை ) 

நல்ல சீமைக் காடி ஒரு பங்கு . நல்ல தேன் இரண்டு 
பங்கு . இரண்டையும் சேர்த்துப் பதமாகக் காய்ச்சி 
வைத்துக்கொண்டு வேளைக்கு ஒரு தோலா எடை சாப்பிட 
லாம் . இரத்தத்தைச் சுத்தி செய்யும் . சலதோஷத்தைப் 
போக்கும் . 


அத்திப்பழச் சர்பத்து : 

சீமை அத்திப்பழம் ஒரு பங்கு . முழுக்கடலை அரைப் 
பங்கு . இரண்டையும் போதுமான அளவு நீரில் அளிய 
வேக வைத்துப் பிசைந்து வடிகட்டிக் கஷாயத்தை எடுத்துக் 
கொள்ளவேண்டும் . பிறகு லவங்கப்பட்டை கருஞ்சீரகம் , 
லவங்கம் , சடாமாஞ்சில் வகைக்கு வராகன் எடை ஒன்று . 
சேர்த்து நைய இடித்து அந்தத் தூளைத் துணியில் முடிந்து 

க்ஷ கஷாயத்தில் போட்டு மறுபடியும் காய்ச்ச வேண்டும் . 
முடிச்சிலுள்ள தூளின் சத்து கஷாயத்தில் இறங்கிய 
பிறகு முடிச்சை எடுத்துப் போட்டு விடவேண்டும் . இந்தக் 
கஷாயத்தில் , வராகன் எடை குங்குமப் பூவைச் சேர்த்து 
சாற்றின் சம அளவு சர்க்கரை சேர்த்துக் காய்ச்சிப் பாகு 
பதத்தில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் . சர்க் 
கரைக்குப் பதில் தேன் சேர்ப்பது நல்லது . 


காலை மாலை வேளைகளில் 1 தோலா அல்லது 2 தோலா 
சாப்பிட வேண்டும் . இடுப்பு நோயை மாற்றும் . வலிவு 
கொடுக்கும் . தாது புஷ்டி யுண்டாகும் . 


எலுமிச்சை சர்பத்து : 

முற்றிப் பழுத்த எலுமிச்சம் பழத்தைப் பிழிந்த சாறு 
தேவையான அளவு . அதற்கு ஒன்று அல்லது ஒன்றரைப் 
பங்கு சீனி சர்க்கரை . இரண்டையும் சேர்த்துப் பதமாகக் 
காய்ச்சிப் புட்டியில் விட்டு வைக்க வேண்டும் . 


83 


காலை மாலைகளில் ஒன்று அல்லது இரண்டு தோலா 
எடை சாப்பிடலாம் . 

பித்தச்சூடு , இரத்தச்சூடு நீங்கும் . 
இரைப்பை , இருதயம் , ஈரல் , மூளை ஆகிய உறுப்புகளைப் 
பலப்படுத்தும் . 


நாரத்தை சர்பத்து : 

நாரத்தம் பழத்தைப் பிழிந்த சாறு வேண் அளவு . 
சீனி சர்க்கரை அதற்குச் சம அளவு . 

இரண்டையும் 
சேர்த்து அடுப்பில் வைத்துப் பதமாகக் காய்ச்சிப் புட்டியில் 
விட்டு வைக்கவேண்டும் . 


வேளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தோலா அளவு 
சாப்பிடலாம் . இருதயத்திற்கு வலுவைக் கொடுக்கும் . 
தைரியம் உண்டாகும் . சூட்டை ஆற்றும் . பித்தத்தைப் 
போக்கும் ஆனால் , குளிர்ச்சியான உடம்புக்கு உதவாது . 
குளிர்ந்த தேகத்தினர் இதை உபயோகிக்க வேண்டுமானால் , 
இதனுடன் இஞ்சி முறப்பாவைச் சேர்த்துக் கொள்ள 
வேண்டும் . 


புதினா எலுமிச்சை சர்பத்து : 

புதினா இலையை இடித்துப் பிழிந்த சாறு வேண்டிய 
அளவு . இந்தச் சாற்றின் அளவுக்கு மூன்று பங்கு எலு 
மிச்சம் பழச்சாறு . இரண்டு சாற்றையும் கலந்து அடுப்பில் 
வைத்துக் காய்ச்சும் போது , சாற்றின் சமமான அளவு சர்க் 
கரையைக் கொஞ்சங் கொஞ்சமாகச் சாற்றில் இட்டுத் 
துழாவிச் சர்பத்துப் பதத்தில் இறக்கிப் புட்டியில் விட்டு 
வைக்கவேண்டும் . 


காலை மாலை ஒன்று அல்லது இரண்டு தோலா எடை 
சாப்பிடலாம் . பசியை உண்டாக்கும் . இரைப்பைக்கும் . 
ஈரலுக்கும் பலம் தரும் . 


84 


கேரட்டு சர்பத்து : 
கேரட்டுக் கிழங்கு என்பது மஞ்சள் 

முள்ளங்கி , 
இந்தக் கிழங்கின் சாறு ஒரு பங்கு . இச்சாற்றுக்கு இரண்டு 
பங்கு தேன் . இரண்டையும் சேர்த்துப் பதமாகக் காய்ச்சி 
வைத்துக் கொள்ளவும் . தேனுக்குப் பதில் சர்க்கரைப் 
பாகைச் சேர்த்துக் கொள்ளலாம் . ஆனால் தேன் சேர்த்துக் 
கொள்வது சிறந்தது . 
( குறிப்பு : கேரட்டுக் 

கேரட்டுக் கிழங்கில் சாறு கிடைப்பது 
கடினம் . ஆகையால் , கேரட்டுக் கிழங்கை நீரில் நன்றாகக் 
கழுவித் தோல் சீவாமல் நீளவாட்டத்தில் நான்காகப் 
பிளந்து , கிழங்கில் மத்தியில் உள்ள வெள்ளிய நரம்பை 
நீக்கி விட்டு , மற்றப் பகுதியைச் சிறு சிறு துண்டுகளாக 
நறுக்கி எடுத்துக் கொள்ள வேண்டும் . பிறகு அதற்குச் 
சமன் எடை நீர் சேர்த்து வேக வைத்து நன்றாக வெந்த 
பிறகு , திப்பியைப் பிழிந்து போட்டு , சாற்றை மட்டும் 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . இந்தச் சாற்றுடன் இரண்டு 
பங்கு சர்க்கரை அல்லது தேன் கலந்து பதமாகக் காய்ச்சி 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . ) 

வேளைக்கு ஒரு தோலா சாப்பிடலாம் . இடுப்பு நோயை 
மாற்றி இடுப்பிற்குப் பலம் தரும் . தாது புஷ்டி உண்டாகும் . 
தாமரைப்பூ சர்பத்து : 

தாமரைப்பூ இதழை நிழலில் உலர்த்திக் கொள்ள 
வேண்டும் . வெள்ளைத் தாமரை இதழாகவும் இருக்கலாம் 
நிழலில் உலர்த்திய தாமரை இதழின் எடுக்கு நான்கு பங்கு 
நீரில் அதைப் போட்டு அதை இரவு பகல் ஒருநாள் ஊற 
வைக்கவேண்டும் . 

பிறகு அதை அடுப்பில் ஏற்றிக் 
காய்ச்சி நாலில் ஒன்றாகச் சுண்டிய பிறகு இதழ்களைப் 
பிழிந்து போட்டு விட்டுக் கஷாயத்தை எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . அந்தக் கஷாயத்தின் அளவுக்கு இரண்டுபங்கு 


85 


சர்க்கரையை அதனுடன் சேர்த்துப் பதமாகக் காய்ச்சி 
புட்டியில் ஊற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் . 


வேளைக்கு ஒன்று அல்லது இரண்டு தோலா எடை 
சாப்பிடலாம் . சூட்டைப் பற்றிய தலைவலி , பித்த சுரங்கள் , 
இருமல் , மார்பு நோய் , பக்கசூலை ஆகிய நோய்கள் நீங்கும் 


சந்தன சர்பத்து : 


சந்தனக் கட்டையின் தூள் . அல்லது , சந்தனக் 
கட்டையை இழைப்புளியால் இழைத்து எடுத்த தூள் 
வேண்டிய அளவு . அதைப் போதுமான அளவு நீரில் 
இட்டு ஊறவைத்து அடுப்பின் மேல் ஏற்றி நன்றாகக் 
காய்ச்ச வேண்டும் . பிறகு , ஆறியபின் பிழிந்து சக்கையை 
நீக்கிக் 

கஷாயத்தை வடிகட்டி எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . இந்தக் கஷாயத்துடன் போதிய அளவு சர்க் 
கரை சேர்த்துக் காய்ச்சிக் கடைசியில் கொஞ்சம் பன்னீர் 
விட்டுத் துழாவி சர்பத்துப் பதத்தில் இறைச்சிப் புட்டியில் 
விட்டு வைக்க வேண்டும் . 


வேளைக்கு ஒரு தோலா எடை சாப்பிடலாம் . இரு 
தயத்துக்கும் ஈரலுக்கும் வலிவு கொடுக்கும் . 


குறிப்பு : சர்பத்துக்களைச் சாப்பிடும் போது நீருடன் 
கலந்து சாப்பிட வேண்டும் . சர்பத்து காய்ச்சும் பாத்திர 
மண் பாத்திரமாக இருக்க வேண்டும் . வேறு பாத்திரமாக 
இருந்தால் ஈயம் பூசியதாக இருக்கவேண்டும் . 


நெல்லிக்காய் ஊறல் : முற்றிய நெல்லிக்காயை 
வேண்டிய அளவு எடுத்து , கொதிக்கும் நீரில் இட்டு வேக 
வைக்க வேண்டும் . குளிர்ந்த நீரில் இட்டு வேக வைப்பது 
நல்லதல்ல . ஐந்து நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து நீர் இல்லா 
மல் துடைத்து விடவேண்டும் . பிறகு , இந்த அளவுக்கு 


86 


இரண்டுபங்கு சர்க்கரையைப் பாகுகாய்ச்சி அதில் , மேற்படி 
வேக வைத்த நெல்லிக்காயைச் சேர்த்துத் துழாவி எடுத்து 
வைத்துக் கொள்ள வேண்டும் . அடிக்கடி பாகைக் கவனிக்க 
வேண்டும் . இரண்டு மூன்று நாட்களில் , பாகில் நீர்க்கசிவு 
ஏற்பட்டால் மீண்டும் அடுப்பில் வைத்து நீர் போகக் 
காய்ச்சிக் 

கொள்ள வேண்டும் . பாகில் போடுவதற்கு 
முன்பு வெந்த நெல்லிக் காய்களை வேலமரமுள் அல்லது 
கிச்சிலிமர முள்ளினால் குத்துவது நலம் . இப்படிச்செய்தால் 
பாகுகாய்களில் நன்றாக ஊறும் . இரும்பு ஊசி , செம்பு ஊசி 
முதலிய ஊசிகளினால் காயைக் குத்துவது கூடாது . 


வேளைக்கு இரண்டு பழம் உண்ணலாம் . இருதயம் 
ஈரல் குடல்களுக்குப் பலம் உண்டாகும் . பசி எடுக்கும் . 


எலுமிச்சை ஊறல் : 

நன்றாகப் பழுத்த எலுமிச்சம் பழம் வேண்டிய அளவு . 
அதற்கு ஏற்ற அளவு சர்க்கரை . நெல்லிக் 

காயைப் 
போலவே இதையும் செய்து கொள்ளலாம் . 

கொள்ளலாம் . வேளைக்குப் 
பாதி பழம் சாப்பிடலாம் . தீனிப்பைக்கு பலம் கொடுக் 
கும் . பித்தத்தைப் போக்கும் . இருதயத்துக்கும் மூளைக்கும் 
பலம் தரும் . 


( முற்பாக்களைச் செய்யும் போது பாகம் அறிந்து 
செய்யவேண்டும் . இது அநுபவத்தினால் மட்டும் அடை 
முடியும் . முதலில் சிறு அளவாகச் செய்து பாகம் அறிந்த 
பிறகு அதிக அளவில் செய்து கொள்வது நலம் . ) 


கேரட்டு ஊறல் : 


கேரட்டுக் கிழங்கு என்னும் மஞ்சள் முள்ளங்கிக் 
கிழங்கை ( இது புதிதாக இருக்கவேண்டும் ) நன்றாகக் 
கழுவிச் சிறுசிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண் 


87 


டும் . அதைச் சிறிது அளவு பாலில் வேக வைத்து எடுத்துக் 
கொண்டு சர்க்கரையைக் காய்ச்சிப் பாகு செய்து கொண்டு 
அதனுடன் இந்தக் கிழங்கைச் சேர்த்துப் பதமாகக் காய்ச்சி 
எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ; ஏலக்காயைத் தூள் 
செய்து சிறிது சேர்த்துக் கொள்ளலாம் . காலை மாலைகளில் 
கொட்டைப் பாக்களவு சாப்பிடலாம் . நல்ல இரத்தம் 
உண்டாகும் . அதிக நாள் வைக்கக்கூடாது . அவ்வப்போது 
செய்து கொள்ள வேண்டும் . 


கேரட்டு ஹல்வா : 


கேரட்டுக் கிழங்கைத் தேங்காய் திருகுவது போலத் 
திருகி எடுத்துக் கொண்டு அதைக் கடாயில் நெய்யில் 
வறுத்துக் கொள்ள வேண்டும் . அதற்குச் சமன் அளவு 
சர்க்கரை சேர்த்துக் கிளறி எடுத்துக் கொள்ள வேண்டும் . 
அதனுடன் முந்திரிப் பருப்பும் சேர்த்துக் கொள்ளலாம் . 


வேளைக்கு கொட்டைப் பாக்கு அளவு உண்ணலாம் . 
நல்ல இரத்தம் உண்டாகும் . அதிக நாள் வைக்கக்கூடாது. 
அவ்வப்போது செய்து கொள்ள வேண்டும் . 


எலுமிச்சைப் பானகம் : 


எலுமிச்சம் பழத்தைப் பிழிந்த சாற்றில் ஒரு கல் 
உப்பும் போதுமான அளவு சர்க்கரையும் சேர்த்து நீரில் 
கலந்து அருந்தலாம் . 


தக்காளிப் பானகம் : 


நன்றாகப் பழுத்த பெரிய தக்காளிப்பழச் சாற்றில் 
ஒரு கல் உப்பும் போதுமான அளவு சர்க்கரையும் சேர்த்து 
நீரில் கலந்து உண்ணலாம் 


88 


ஜைன பானகம் 


மிகப் பதமாகப் பொரித்த அரிசிப் பொறிமா. போதிய 
அளவு வெல்லம் , வெண்ணெய் கடைந்த மோர் , எலுமிச் 
சம் பழச்சாறு , இவை போதுமான அளவு . பொரிமாவுடன் 
வெல்லத்தைச் சேர்த்து மோர் விட்டுக் கரைத்துக் கொள்ள 
வும் . பிறகு எலுமிச்சைச் சாற்றை விட்டுக் கலந்து உப 
யோகிக்கவும் . வெல்லத்துக்குப் பதில் சர்க்கரையும் 
சேர்த்துக் கொள்ளலாம் . ஆனால் , வெல்லத்தில் சத்து 
அதிகம் உண்டு . 

. 


இந்தப் பானகம் மிகச்சுவையாக இருக்கும் . உடம்புக்கு 
மிகவும் நல்லது . பசியை யடக்கும் . 

இதை , ஜைன சமயத்தவர் தான் உபயோகிக்கிறார்கள் . 
ஜைனர் மற்றவர் வீட்டில் சாப்பிட மாட்டார்கள் . வேறு 
ஊருக்குப் போக வேண்டியிருந்ததால் , ஜைனர் பொரி 
மாவை மட்டும் எடுத்துக்கொண்டு போவார்கள் . போன 
ஊரில் பசியெடுத்தால் இந்தப் பானகத்தைச் செய்து சாப் 
பிடுவார்கள் . பசியை யடக்குவதோடு உடம்பைக்கெடாமல் 
நன்னிலையில் வைக்கிறது . சுவையுள்ள நல்ல பானமாக 
வும் இருக்கிறது . இதை ஜைனர் சத்துமா பானகம் என்று 
கூறுவர் . ஜைனர்கள் உபயோகிப்பதனால் , ஜைன பானகம் 
என்று பெயர் கூறினோம் . அரிசியை பதமாகப் பொரியாக்க 
வேண்டும் . 


தயிர்க் கதலி : 


நல்ல தயிரில் வாழைப் பழத்தை உரித்துப் போட்டுப் 
பிசைந்து உட்கொள்ளவும் . வேண்டுமானால் வெல்லம் 
அல்லது சர்க்கரையைச் சிறிதளவு சேர்த்துக் கொள்ளலாம் . 
புளித்த தயிரில் வாழைப் பழத்தைப் பிசைந்து உண்பது 
தேக ஆரோக்கியத்திற்கு நல்லது . ஆனால் , வெல்லம் 


89 


அல்லது சர்க்கரை சேர்க்காமல் உண்பது நல்லது . வெல்லம் 
சர்க்கரை சேர்க்காமல் புளித்த தயிரில் வாழைப் பழத்தைப் 
பிசைந்து உண்பதனால் , குடலில் உள்ள நோய்க் கிருமிகள் 
இறந்து போகின்றன . உடம்பு சுகம் அடைகிறது . ( இது 
பானகம் அல்ல . ) 


சில குறிப்புகள் : சமையல் 


1. சமைக்கும் காய்கறிகளும் கிழங்குகளும் கீரை 
களும் புதியனவாக இருக்க வேண்டும் . 

இருக்க வேண்டும் . பல நாட்களுக்கு 
முன்பு பறித்தவையும் வாடி வதங்கிப் போனவையும் சத்து 
இழந்தவை . அவற்றைச் சமைத்து உண்பது உடல் நலத் 
துக்கு ஏற்றதல்ல . 


2. காய்கறி , கிழங்கு , கீரைகளைச் சமைக்கும்போது 
தான் நறுக்க வேண்டும் . சமைப்பதற்கு நெடுநேரத்துக்கு 
முன்னே நறுக்கிக் காற்றாற விடுவது நல்லதல்ல . அப்படிச் 
செய்வதனால் , அவற்றிலுள்ள சத்துக்கள் குறைவதோடு 
சுவையும் குறைந்து போகும் . 

3. காய்கறி கிழங்கு கீரைகளை வேக வைத்த நீரைக் 
கொட்டி விடுவது கூடாது . அந்த நீரில் உப்புச் சத்துக்கள் 
உள்ளன . அவை உடல் நலத்துக்கு உபயோகம் ஆனவை . 
அந்நீரை வீணாக்காமல் சமையலுடன் உபயோகிக்க 
வேண்டும் . 


4 உணவுகளைச் சமைக்கும் போது சிலர் சோடா 
உப்பைக் கலக்கிறார்கள் . இது மிகவும் தவறு . சோடா 
உப்பைச் சேர்த்துச் சமைப்பதால் , உணவில் உள்ள அரு 
மையானதும் அவசியமானதும் ஆன விட்டமின் எனப் 
படும் உயிர்ச்சத்துக்கள் அழிந்து விடுகின்றன . விட்டமின் 
அழிந்து போன உணவு சத்தற்ற சக்கையே . அவ்வித 
உணவை உண்பதனால் பலனில்லை . 

ஆகையால் சோடா 


90 


, 


வுப்பை அறவே நீக்கவேண்டும் . சோடாவுப்பை அதிக 
மாகச் சேர்த்துச் சமைத்தால் காய்கறிகளின் பசுமை நிறம் 
மாறாமல் இருக்கும் . இதற்காகவே சிலர் சோடாவுப்பைச் 
சேர்க்கிறார்கள் . இது , உடல் நலத்தைக் கெடுக்கிற 
வேண்டப்படாத பொருள் . 
சிற்றுண்டிச் சாலைகளிலும் உணவு 

உணவு விடுதிகளிலும் 
சோடாவுப்பை அதிகமாகச் சேர்க்கிறார்கள் . இட்டலி, 
தோசை , வடை , பகோடா முதலிய எல்லாவகைப் பலகாரங் 
களுடனும் கடைக்காரர்கள் சோடாவுப்பைச் சேர்க்கிறார் 
கள் . 

சோடவுப்பு சேர்ப்பதனால் பண்டங்கள் பெரியவை 
யாக உப்புசமாகக் காணப்படும் . விரைவில் வெந்து விடும் . 
ஆனால் , உணவில் உள்ள 

உள்ள உயிர்ச்சத்துக்களைப் போக்கி 
விடும் . உயிர்ச்சத்து போன உணவு உடம்புக்கு என்ன 
நன்மை செய்யும் ?உணவு விடுதிகளில் சிற்றுண்டி முதலிய 
உணவு உண்பது தவறு என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் 
ஆகும் . 

5. அரிசியை ஊற வைத்து வெண்மையாகிற வரை 
யில் பலமுறை கழுவி விடுவது பலருக்கு வழக்கம் . அரிசி 
யில் உள்ள தவிடு உடல் நலத்துக்கு இன்றியமையாத 
தாகும் . தவிட்டில் தசை வளர்க்கும் உயிர்ச்சத்து இருக் 
கிறது . ஆகையால் அரிசியை அதிகமாகக் கழுவி தவிடு 
போக்குதல் கூடாது . சோறு வெந்த பிறகு கஞ்சியை 
வடித்து விடுவதால் , அதில் உள்ள சத்துக்கள் வீணாய்ப் 
போகின் றன . 

அளவாக நீர்விட்டுக் கஞ்சி வடிக்காமலே 
சோறு ஆக்கப் பழகிக்கொள்ள வேண்டும் . 

6. கிழங்குகளைத் தோலோடு வேகவைத்து , வெந்த 
பிறகு தோலை உரிப்பது நல்லது . தோலைச் சீவியபிறகு 
வேகவைப்பது கூடாது . வேகவைப்பதற்கு முன்னே தோலைச் 
சீவிவிடுவதால் தோலின்கீழ் உள்ள உயிர்ச்சத்துக்களும் 
உப்புக்களும் வீணாய்விடுகின்றன . 


91 


7. அதிக நேரம் வேகவைப்பதனாலே உணவுப் 
பொருள்களில் உள்ள உயிர்ச்சத்துக்கள் நீங்கிவிடுகின் 
றன . ஆகவே நெடுநேரம் வேகவைப்பது கூடாது . இதற்கு 
ஒரு வழி என்னவென்றால் . வெந்நீரைத் தயாராகக் காய 
வைத்துக்கொண்டு , வேண்டிய அளவு வெந்நீரைக் காய்கறி 
முதலியவைகளுடன் சேர்த்துச் சமைப்பது நல்லது . 
தண்ணீர் விட்டு வேகவைப்பதால் நெடுநேரம் சமைக்க 
வேண்டி யிருக்கிறது . ஆகையால் , தண்ணீருக்குப் பதில் 
வெந்நீரைச் சேர்த்து வேகவைப்பதால் நெடுநேரம் வேக 
வைக்க வேண்டிய அவசியம் இராது . சி . விட்டமின் என் 
னும் , உயிர்ச்சத்து தான் சூட்டினால் அதிக விரைவில் 
அழித்துவிடுகிறது . மற்ற ஏ . பி . டி . விட்டமின்கள் விரை 
வாக அழிவது இல்லை . அதிகநேரம் வேகவைப்பது கூடாது 
என்பதன் கருத்து , அளவுக்கு மிஞ்சி அதிக நேரம் வேக 
வைப்பது கூடாது என்பதாகும் . இதனால் , வேகவைக்கா 
மலே உண்ண வேண்டும் என்பது பொருள் அல்ல . 

8. மிளகாய் , புளி இரண்டையும் நம்மவர் அதிக 
மாகச் சேர்த்துக்கொள்கிறார்கள் . இவை உடல் நலத்துக் 
குத் தீமை பயப்பவை ஆகும் . மிளகாய் நமது நாட்டுப் 
பொருள் அல்ல . மிளகுதான் நமது நாட்டுப் பழம்பொருள் . 
மிளகு அதிக விலையாக இருக்கிறபடியால் , அதற்குப் பதில் 
மிளகாயை நம்மவர் அளவுக்கு மிஞ்சி அதிகமாக 
உபயோகிக்கிறார்கள் . மிளகாய் குடலில் புண்ணை உண் 
டாக்குகிறது . மிளகு , ஜீரணசக்தியை உண்டாக்குகிறது . 
ஈரலுக்கும் இரைப்பைக்கும் உரம் அளிக்கிறது . கண் 
ஒளியை அதிகப்படுத்துகிறது . இதற்கு நேர்மாறாக , மிள 
காய் இரைப்பையிலும் குடலிலும் புண்ணை உண்டாக்கு 
கிறது . நம்மவர்களில் பலருக்கு உடல் நலம் கெடுவதற்குக் 
காரணம் மிளகாய்தான் . புளியை அதிகமாகச் சேர்த்துக் 
கொள்வதனால் இரத்தம் கெடுகிறது . புளியை மிதமாகச் 
சேர்த்துக்கொள்ள வேண்டும் . அதிகமாகச் சேர்த்துக் 


92 


கொண்டால் தாது நஷ்டம் உண்டாகும் . மிளகாயை எவ்வ 
ளவு குறைக்கிறோமோ அவ்வளவு தேக ஆரோக்கியம் 
பெறலாம் . 


9 . கோதுமை மாவில் ஆட்டா சுட்டுச் சாப்பிட்டால் 
சிலருக்கு அஜீரணம் உண்டாகிறது . கோதுமை மாவைப் 
பிசையும் போது அதனுடன் நெய்யையோ அல்லது வெண் 
ணெயையே சேர்த்துப் பிசைந்து அதை ஆட்டா சுட்டுத் 
தின்கிறார்கள் . இதை உண்பதால் பலருக்கு அஜீரணம் ஏற் 
பட்டு நோய் உண்டாகிறது . அஜீரணம் உண்டாகாதபடி , 
கீழ்க்கண்ட முறைப்படி செய்வது உத்தமம் . கோதுமை 
மாவுடன் உப்புச் சேர்த்து நீர்விட்டுப் பிசைந்து வாணலியில் 
எண்ணெய் , நெய் 

நெய் விடாமலே 

விடாமலே ஆட்டா சுடவேண்டும் . 
வெந்தபிறகு எடுத்து சூடு ஆறுவதற்கு முன்பே அதன் 
மேல் நெய்யைத் தடவிப் பிறகு சாப்பிடவேண்டும் . இப் 
படிச் செய்த ஆட்டா விரைவில் ஜீரணம் ஆகும் . உடம்புக் 
குச் சுகம் தரும் . இது கைகண்ட அனுபவம் . 


கில குறிப்புகள் : உண்ணும் விதம் 


1 . உணவைச் சற்றுச் சூடாக உண்பது நலம் . 

சூடாகச் 
சாப்பிட்டால் உணவு விரைவில் ஜீரணமாகிறது . ஆறிப் 
போன உணவு சூடான உணவைப்போல , விரைவில் 
சீரணம் ஆவது இல்லை . 


உணவை 


உணவை 


2 . 

நன்றாக மென்று 

மென்று உண்ண வேண்டும் . 
மெல்லுவதற்காகப் பற்கள் இருந்தும் , பலர் பல்லை உப 
யோகிப்பது இல்லை . பல்லை உபயோகித்து 

றாக மென்று தின்றால் , தீனிப்பைக்கும் குடல்களுக்கும் 
வேலை குறைகிறது . உணவை அரைகுறையாக மென்று 
விழுங்குவதால் ஜீரணக் கருவிகளாகிய தீனிப்பைக்கும் 
குடல்களுக்கும் அதிக வேலை ஏற்படுகிறது . மெல்லும் 


93 


பழக்கத்தினாலே , மற்றொரு நன்மையும் உண்டு . மெல்லும் 
போது பற்களின் வேர்களில் இரத்தம் அதிகமாக ஊறி 
பற்களுக்கு உறுதி ஏற்படுகிறது . ஆகவே பற்களுக்கு 
இரத்த ஓட்டம் ஏற்பட்டு அவை உறுதிப்படுவதற்காகவும் , 
உண்ட உணவு விரைவில் ஜீரணம் ஆவதற்கும் நன்றாக 
மெல்லும் பழக்கத்தைப் பழகிக்கொள்ள வேண்டும் . 


3. அதிகச் சூடாகவும் அதிகக் குளிர்ச்சியாகவும் நீரை 
அருந்துவது கூடாது . சிலர் , தேனீர் , காபி , பால் போன்ற 
பானங்களை அதிகச்சூடாகக் குடிக்கிறார்கள் : சிலர் , 
பனிக்கட்டித் தண்ணீர் , ஐஸ்கிரீம் ,பாதம்கீர் போன்ற மிகக் 
குளிர்ந்த பானங்களை அருந்துகிறார்கள் . இரண்டும் உடல் 
நலத்துக்குத் தீமை பயக்கின்றன . அளவுக்கு மிஞ்சிய சூடும் 
அளவுக்கு மிஞ்சிய குளிர்ச்சியும் உடல் நலத்துக்கு ஏற்றது 
அல்ல . மித உஷ்ணமாக உண்பது மிகவும் நல்லது . 


உணவை 


4. அதிகமான காரம் அதிகமான புளிப்பு உள்ள 

உண்ணக் கூடாது . அதிக இனிப்பான 
பண்டங்களையும் உண்பது கூடாது . மிட்டாய் முதலிய 
இனிப்புப் பொருள்களை அதிகமாக உண்பதனால் தேகத்துக் 
குத் தீமை உண்டாகும் . சர்க்கரையில் உயிர்ச்சத்துக்களோ 
உப்புச்சத்துக்களோ உலோகச் சத்துக்களோ கிடையா . 
அன்றியும் இனிப்புப் பொருள் பசியைக் கெடுக்கும் . ஆகை 
யால் இனிப்புப் பொருள்களை அதிகமாக உட்கொண்டு 
உடல் நலத்தைக் கெடுத்துக்கொள்ளக்கூடாது . 


5. இறைச்சி , மாமிசம் போன்ற தசை வளர்க்கும் 
பொருள்களை மிதமாக உண்ண வேண்டும் ; அதிகமாக உண் 
பது உடல்நலத்தைக் கெடுக்கும் . வாதுமைப் பருப்பு , அக் 
ரோட்டுப் பருப்பு , நிலக்கடலை , முந்திரிப்பருப்பு போன்ற 
வித்துக்களையும் குறைந்த அளவாக உண்ண வேண்டும் 
இவைகளை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் . 


94 


6. மாவுப்பொருள்களாகிய சோறு , இட்டலி , தோசை , 
பொங்கல் , பூரி , ரொட்டி போன்றவை ஸ்டார்ச்சு என்று 
சொல்லப்படும் . இந்த மாவுப்பொருள்கள் மென்மையாக 
இருப்பதனால் இதை நன்றாக மெல்லாமல் விழுங்கிவிடு 
கிறார்கள் . மாவுப்பொருள்களை ஜீரணப்படுத்துவது உமிழ் 
நீர் . உணவை வாயில் போட்டவுடன் உமிழ்நீர் சுரக்கும் . 
இதை எச்சில் என்றும் கூறுவர் . எச்சிலாகிய உமிழ்நீரை 
மாவுப்பொருள் உணவுடன் நன்றாகக் கலந்து குழப்பி 
விழுங்கவேண்டும் . எச்சில் எவ்வளவு அதிகமாகக் கலக்கி 
றதோ அவ்வளவு அதிக விரைவாக மாவுப் பொருள்கள் 
ஜீரணம் ஆகின்றன . ஆகவே சோறு , இட்டலி , தோசை , 
பொங்கல் முதலியவைகளை மென்று உமிழ் நீருடன் கலந்து 
விழுங்க வேண்டும் . 


7. பசித்தபிறகு சாப்பிடவேண்டும் . பசி இல்லாத 
போது உண்ணாதே . பசி இல்லாதபோது சாப்பிட்டால் 
உடலில் நோய்கள் ஏற்படும் . " ஞாலந்தான் வந்திடினும் 
பசித்தொழிய உண்ணோம் என்று கூறுகிறார் தேரையர் 
தமது நோயணுகா விதியில் , அடிக்கடி எதையேனும் வயிற் 
றில் போட்டுக்கொண்டிருப்பது , நோயை விலைகொடுத்து 
வாங்குவது போலாகும் . 


ஜீரணக் கருவிகளாகிய தீனிப்பையும் குடல்களும் 
தசைகளால் ஆன இயந்திரங்கள் . உணவை ஜீரணம் 
செய்வதற்கு இந்தத் தசை இயந்திரங்கள் 

கடினமாக 
உழைக்கின்றன . அவற்றிற்கு இடையிடையே ஓய்வு 
கொடுக்க வேண்டும் . இரயில் இஞ்சின் முதலிய இயந்திரங் 
கள் இரும்பினால் செய்யப்பட்டவை .. இந்த இரும்பு 
இயந்திரங்களுக்குக்கூட , அவை வேலை செய்த பிறகு 
இவ்வளவு நேரம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று வரை 
யறுத்திருக்கிறார்கள் . இரும்பு இயந்திரங்களுக்கே ஓய்வு 
வேண்டும் என்றால் , வெறும் தசைகளால் அமைந்த 


95 


ஜீரணக் கருவிகளாகிய இயந்திரங்களுக்கு ஓய்வு அவசியம் 
வேண்டும் அல்லவா ? 


வயிற்றுக்கு அடிக்கடி ஓய்வு கொடுத்தால் உடம்பில் 
நோய் வராது ; நெடுநாள் உயிர் வாழலாம் . வயிற்றுக்கு 
ஓய்வு கொடுக்காமல் அதிகமாக வேலை கொடுத்தால் , 
ஜீரணக் கருவிகள் விரைவில் கெடும் . நோய் உண்டாகும் 
ஆயுள் குறையும் . 


கெடாது ; 


8 . 

உணவை அளவாக உண்ண வேண்டும் . அதிக 
உணவு உண்பது கட்டாயம் தீமை உண்டாக்கும் . ஒரு பிடி 
குறைவாகவே உண்பதனால் உடல் நலம் 
சந்தோஷமும் ஆரோக்கியமும் உண்டாகும் . அதிகமாக 
உண்கிறவனிடம் எப்போதும் நோய் இருக்கும் . மிதமாக 
உண்கிறவனிடம் எப்போதும் உடல் நலமும் ஆரோக்கிய 
மும் மகிழ்ச்சியும் இருக்கும் . 


தீயளவன்றித் தெரியான் பெரிது உண்ணின் 
நோய் அளவின்றிப் படும் . 


இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் 
கழிபேரிரையான் கண் நோய் . 


அற்றால் அளவறிந்து உண்க . அஃது உடம்பு 
பெற்றான் நெடிது உய்க்கும் ஆறு . 


என்பன திருவள்ளுவர் கூறிய திருக்குறள்கள் . அள 
வுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்னும் பழமொழியை 
நினைவில் வைக்கவேண்டும் . 


9. சாப்பிட்டவுடன் சிறிது நேரம் ஓய்வு கொள்ள 
வேண்டும் . சாப்பிட்டவுடன் வேலை செய்வது நலம் 
அல்ல . 


ட . S73 
10053 / 
96 

MS 
10. இரவில் சாப்பிட்டவுடன் படுத்து உறங்குவது 
தீய பழக்கம் . வயிறு நிறைய சாப்பிட்டு உடனே படுத்து 
உறங்கினால் , உறக்கம் 

இராது . கனவுகள் 
தோன்றும் . 


சுகமாக 


கின் றன . 


11. கடினமாகச் சிந்தித்து மூளைக்கு வேலை கொடுப்பவர் . 
வயிறு நிறைய உணவு 

கொள்வது கூடாது . 

அவர்கள் 
சிறிதளவு 

உணவு 

கொள்ள வேண்டும் . தமது வேலை 
முடிந்த பிறகு போதுமான அளவு உணவு கொள்ளலாம் . 
உணவு சாப்பிட்டவுடன் கடினமாக மூளைக்கு வேலை 
கொடுப்பதால் சீரணம் கெடுகிறது . உணவு உண்டவுடன் 
தீனிப்பையும் குடல்களும் வேலை செய்யத் தொடங்கு 

அப்பொழுது குடலுக்கும் தீனிப்பைக்கும் 
இரத்தம் அதிகமாகச் சென்று அவற்றை வேலை செய்யத் 
தூண்டுகிறது . அதே சமயத்தில் மூளைக்கும் செல்ல 
வேண்டியிருக்கிறது . ஆகவே சீரணக் கருவிகளில் இரத்தம் 
குறைவுபட்டு சீரண வேலை தடைப்படுகிறது . இதனால் 
அசீரணம் முதலிய நோய்கள் உண்டாகின்றன . ஆகை 
யால் , மூளையைச் செலுத்திக் கடினமாகச் சிந்திக்கும்போது , 
வயிறு நிறைய உணவு கொள்வது கூடாது . மூளை வேலை 
முடிந்து ஓய்வு கொண்ட பிறகு போதுமான உணவு 
அருந்தலாம் . 


12 . ஒரே மாதிரி 

மாதிரி உணவை எப்பொழும் உண்பது 
நலம் அல்ல . பலவித 

உணவுகளைக் கலந்து கொள்ள 
வேண்டும் . சிலர் எப்பொழுதும் இட்டலி , தோசை , சோறு , 
பொங்கல் , பூரி போன்ற மா உணவுகளையே காலை பகல் 
மாலை இரவு வேளைகளில் உண்பர் . இவ்வாறு மாவுப் பண் 
டங்களை மட்டும் உண்பது தவறு . வேறு காய்கறி கிழங்கு 
பருப்பு வகைகள் முதலியவற்றையும் சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . 


REGST 
: 
103 


PUBLIC( NFOMATIO . AND PUBLIC 


23A 


3-14 


17FE8 1967 


